பாமழைபொழிந்த மாகவி 
பாரதியார்‌ நூற்றாண்டு விழா . 


பாரதியாரின்‌ நூற்றாண்டு விழா ௫௧௩ 


நிகழ்ச்சிகள்‌ ௪௧௬௪ 
குல்யரனை உண்ட 
பெருமூங்கில்‌ முளை ௮௯௬௪ 
ஜோடி? ௨02 
ஆட்சிமொழித்‌ துணுக்குகள்‌-5 ௨௦4 
கங்கைகொண்டான்‌ 
குடைவரைக்‌ கோயில்கள்‌ ௨0௨ 
பாவாணர்‌ பார்வையில்‌ 
நம்‌ கழகம்‌ ௨0: 
குறி கூறும்‌ மகளிர்‌ ௨௧௩ 
தொல்காப்பியம்‌ புள்‌ ளிமயங்கியல்‌ ௨௫. 
பாண்டித்தரைத்தேவர்‌ பாடி 
காவடிச்சிந்து ௨௪; 
பாட்டன்‌ பாட்டி-- த்‌ 
முறைப்‌ பெயர்கள்‌ ௨௨ 
டாக்டர்‌ ம. பொ. சிவஞானம்‌ 
. அவர்களின்‌ பேருரை ௨௨. 
பேராசிரியை கிருஷ்ணா சஞ்சீவி 
மறைவு- & ௨௩. 
த அ. செய்திகளும்‌ குறிப்புகளும்‌ ௨௨ 
்‌ மதிப்புரை _ ௨௨ 


சிலம்பு-ட௬] வள்ளுவர்‌ ஆண்ட-௨௦௧௨, மார்கழி Jan. ‘82 [பரல்‌ ட 


௮ 


செந்தமிழ்ச்‌ செல்வி'. 
(செந்தமிழ்த்‌ திங்கள்‌ வெளியீடு) ல] 
- இதழாசிரியர்‌ கூட்டத்து உறுப்பினர்கள்‌ ’ 
க. மல்‌ ௪. வே. சுப்பிரமணியம்‌, எம்‌.ஏ. பி.எச்‌.டி. 
இயக்குநர்‌, உலகத்தமிழ்‌ ஆராய்ச்சி மன்றம்‌, சென்னை. 


உ. முனைவர்‌ தமிழண்ணல்‌, பேராசிரியர்‌, 
மதுரைக்‌ காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை, 


உ, பேராசிரியர்‌ ௪. அகத்தியலிங்கம்‌ . தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 
்‌ அண்ணாமலைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, அண்ணாமலை நகர்‌. 
௪௨ முனைவர்‌ பொன்‌ செளரிராசன்‌, தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
* திருவேங்கடவன்‌ பல்கலைக்‌ கழகம்‌, திருப்பதி. 
௫. முனைவர்‌ பொன்‌ கோதண்டராமன்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌; 
தமிழ்த்துறை, சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
௮. டாக்டர்‌ கு. பரமசிவம்‌, எம்‌. ஏ. பி.எச்‌.டி., 
தமிழ்தீதுறைத்‌ தலைவர்‌, அமெரிக்கன்‌ கல்லூரி, மதுரை. 
எ. பேராசிரியர்‌ கு. சுந்தரமூர்த்தி, எம்‌. ஏ. அ 
முதல்வர்‌, செந்தமிழ்க்‌ கல்லூரி, திருப்பனந்தாள்‌. ' 


௮. செஞ்சொற்கொண்டல்‌, வித்துவான்‌, 
7 முனைவர்‌. சொ. சிங்காரவேலன்‌, எம்‌ஏ.டிப்‌.லிங்‌,, ர்க்‌ 
த! மாயூரம்‌. 


க. “கழ்க இலக்கியச்‌ செம்மல்‌ புலவர்‌ இரா, இளங்குமரன்‌. 
திருநகர்‌; மதுரை-6. 
20. பேராசிரியர்‌ -வீ. ப. கா. சுந்தரம்‌, தமிழியல்புலம்‌, 
4 ட மதுரைப்‌ பல்கலைக்‌ கழகம்‌, மதுரை. 


! சிறப்பாசிரியர்‌: தாமரைச்செல்வர்‌ வ. சுப்பையா. 


ஷை] ல்‌ வ ஷவ இ ஷு ஆர ஆட்ட 


மதுரை காமராசர்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
கழக ஆட்சியருக்குத்‌ 
“தமிழ்ப்‌ பேரவைச்‌ செம்மல்‌ ?2 


பட்டம்‌ வழங்கலும்‌ பாராட்டுதல்களும்‌' 

கழக ஆட்சியர்‌, தாமரைக்‌ செல்வர்‌, உயர்திரு. 
வ. சுப்பையா பிள்ளை அவர்கட்கும்‌, குழந்தை எழுத்தாளர்‌ சங்கத்‌ 
தலைவர்‌ திரு. அழ வள்ளியப்பா அவர்கட்கும்‌, மதுரை காமராசர்‌ 
பல்கலைக்‌ கழகம்‌ 9-1-1982 இல்‌ “ தமிழ்ப்‌ பேரவைச்‌ செம்மல்‌ ”” 
என்னும்‌ பட்டம்‌ வழங்கிச்‌ சிறப்பித்தது, கல்வி அமைச்சர்‌ 
மாண்புமிகு செ. ' அரங்கநாயகம்‌” “அவர்கள்‌ பொன்னாடை 
போர்த்திப்‌ பொற்‌ பதக்கம்‌ வழங்கச்‌ சிறப்பித்தார்கள்‌. விவசாயத்‌ 
துறை அமைச்சர்‌ மாண்புமிகு கா. காளிமுத்து அவர்கள்‌ 
“பாராட்டுரை 'வழங்‌கனார்கள்‌.: (விவரம்‌ பின்னர்‌ வெளிவமும்‌.) 


ACC - 38766: 


சிலம்பு திருவள்ளுவர்‌ ஆண்ட ௨௦௧௨, மார்கழி பரல்‌ 
௫௬ | சனவரி 1982 டு 


பாமழை பொழிந்த மாகவி . 
பாரதியின்‌ நூற்றாண்டு. விழா. 


தம்‌ பாட்டுத்திறத்தாலே இந்த வையகத்தைப்‌ பர்லித்திட 
வைத்த மகாகவி: சுப்பிரமணிய பாரதியாரின்‌ நாற்ருண்டு விழா 
தமிழகத்திலும்‌: தமிழ்‌ பயிலப்‌ 
பெறும்‌ வெளிநாடுகளிலும்‌ மிகக்‌ ந) த ] 
சிறப்பாகக்‌ : கொண்டாடப்பெற்று i 
வருகிறது. தமிழக அரசின்‌ 
சார்பில்‌. கவிஞர்‌ பிறந்த ஊரான 
நெல்லைமர்வட்டத்தைச்‌ சார்ந்த 
கோவில்பட்டி நகரை யடுத்த எட்‌ 
டயபுர்ம்‌ எனும்‌ சிற்றூரில்‌ நாடு 
புகழும்‌ வண்ணம்‌ நல்ல வகையில்‌ 
விழா எடுக்கப்பெற்றது. பரங்கிய 
ரின்‌ கொடுமைக்குத்‌ தப்பிப்‌ பாரதி. 
யார்‌ தஞ்சம்புகுந்து வாழ்ந்த 
யாண்டிச்சேரியிலும்‌ அங்குள்ள . 
அரசின்‌ சார்பில்‌ ' பெருவிழா 
அமைக்கப்பெற்றிருந்தது: இலங்கையிலும்‌" தி ம்னு 
விழா. மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றது. இவைதவிர, கல்கத்தா 
போன்ற வெளிமா நிலங்களின்‌ , தலைநகர்களிலும்‌ விழா நடத்தப்‌ 
பெற்றுள்ளது. அமெரிக்கா, ருசியா போன்ற நாடுகளில்‌ ட: 
நடத்த:ஏற்பாடுகள்‌ நடைபெற்று a ல்‌ கவி ர்‌ 
௫௬-13 


௧௬௪ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-டு௪ 


ஒருவர்க்கு இவ்வாறு உலகெங்கணும்‌ வீழா எடுப்பது பெருமகிழ்ச்‌ 
சிக்குரியதாகும்‌. 


பார்‌ முழுவதும்‌ விழாவெடுக்கும்‌ வகையில்‌ பாரதியார்‌ புரித்த 
சாதனைகள்‌ நினைவுகூரற்பாலன. அன்னியரின்‌ ஆட்சியீல்‌ 
ஒடுங்கிக்கிடந்த நாட்டுமக்களைத்‌ தம்‌ கவிதைகளால்‌ தூண்டி 
வீடுதலைப்‌ போராட்டத்தில்‌ ஈடுபடச்செய்த விடுதலைக்‌ கவிஞர்‌ 
அவர்‌. 
... சரதிகளில்லையடி பாப்பா என்று சமுதாயத்தில்‌ பின்னிக்‌. 
கிடக்கும்‌ சாதிக்கொடுமையைச்‌ சாடிய சமதர்மக்கவிஞர்‌ அவர்‌. 


பாரத மணித்திருநாடு தன்னைப்பெற்ற தாயென்று கும்பிடடி 
பாப்பா என்ற பிறந்த நாட்டைப்‌ பெற்ற தாயாகப்‌ போற்றிய புது 
மைக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


யாமறிந்தமொழிகளிலே தமிழ்மொழிபோல்‌ இனிதாவது: 
எங்குங்‌ காணோம்‌ என்று தமிழின்பெருமை பாடிய தமிழுணர்வுக்‌ 
கவிஞர்‌ அவர்‌. i 


தனி ஒருவனுக்குணவிலையெனில்‌ இச்‌ சகத்தினை அழித்தி' 
டுவோம்‌ என்று சூளுரைத்த சூளுரைக்‌ கவிஞர்‌ அவர்‌. 

காதல்‌ காதல்‌ காதல்‌, காதல்‌ போயின்‌ சாதல்‌ சாதல்‌ சாதல்‌ 
என்று பாடிய காதற்சுவைக்‌ கவிஞர்‌ அவர்‌. 

ஓம்‌ சச்தி ஓம்‌ சக்தி ஓம்‌ என்று சக்தியின்‌ புகழ்‌ பாடிய பக்தி 
நெறிக்‌ கவிஞர்‌ அவர்‌. 

இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல்‌ கொண்டுவா கதிரை 
வைத்திழந்தான்‌ அண்‌ ணன்‌ கையை எரித்திடுவோம்‌ என்று ஆர்த்‌ 
தெழுந்த எழுச்சிக்‌ கவிஞர்‌ அவர்‌. 

. பாரடியோ வானத்திற்‌ புதுமையெல்லாம்‌ என்று இயற்‌ 

கையின்‌ வண்ணத்தியல்புகளைப்‌ பாடிய இயற்கைக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


. மாதர்தம்மை இழிவுசெய்யும்‌ மடமையைக்‌ கொளுத்துவோம்‌ 
என்று பாடிய பெண்வீடுதலைக்‌ கவிஞர்‌ அவர்‌. 

அச்சம்தவிர்‌, ஆண்மை தவறேல்‌ என்று புதிய ஆத்தி 
அருளிய அறநெறிக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


ஓடிவிளையாடு பாப்பா எனப்‌ பாப்பாப்‌ பாட்டுப்‌ பாடிய குழந்‌. 
தைக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


பரல்‌- ந ] பாமழை பொழிந்த மாகவி ...விழா ௧௯ 


செந்தமிழ்‌ நாடெனும்‌ போதினிலே இன்பத்தேன்‌ வந்து 
பாயுது காதினிலே என்று பாடிய செந்தமிழ்த்‌ தேனீ அவர்‌. 


தமிழர்தம்‌ நீடுதுயர்‌ நீக்கப்‌ பாடிவந்த நிலா. இருபதாம்‌ 
நூற்றாண்டின்‌ ஈடிலாக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


நெஞ்சு பொறுக்குதிலையே இந்த நிலைகெட்ட மனிதரை 
நினைந்து விட்டால்‌!” என்று நம்‌ நாட்டவரின்‌ திருந்தா நிலை 
கண்டு வருந்திப்‌ பாடிய நாட்டுநிலையறிந்த நல்ல கவிஞர்‌ அவர்‌. 


காக்கை குருவி எங்கள்‌ சாதி என்று சிற்றுயிர்களிடம்‌ கருணை 
காட்டிய கருணைமனக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


(ஆடுவோமே பள்ளுப்‌ பாடுவாமே ஆனந்த சுதந்திரம்‌ 
அடைந்து வீட்டோமென்று ஆடுவோமே” என்று அன்னியரிடம்‌ 
அடிமைப்பட்டு வாழ்ந்த காலத்திலேயே ஆனந்த சுதந்திரம்‌ 
அடைந்துவிட்டதாகப்‌ பாடிய வருவதுரைத்த வரகவீஞர்‌ அவர்‌. 


பவெற்றியெட்டுத்‌ திக்குமெட்டக்‌ கொட்டுமுரசே!! என்று 
பெறாத சுதந்திரத்தைப்‌ பெற்றுவிட்டதாகப்‌ பாடி வெற்றி முழக்கம்‌ 
செய்த வீரசுதந்திரக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்ப தில்லையே உச்சிமீது 
வானிடிந்து வீழுகின்ற போதினும்‌ அச்சமென்ப தில்லையே 
என்று பாடிய அஞ்சாநெஞ்சக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


உழவுக்குந்‌ தொழிலுக்கும்‌ வந்தனை செய்து வீணில்‌ உண்டு 
களித்திருப்போரை நிந்தனை செய்த--உழைப்பின்‌ உயர்வை 
உணர்ந்த உத்தமக்‌ கவிஞர்‌ அவர்‌. 


“எங்கள்‌ தமிழ்மொழி எங்கள்‌ தமிழ்மொழி என்றென்றும்‌ 
வாழியவே” என்று மார்தட்டி உரிமை கொண்டாடித்‌ தமிழை 
வாழ்த்திய தமிழ்வீரர்‌ அவர்‌. 


இத்தகைய மாபெரும்‌ மக்கட்‌ கவிஞர்க்கு நூற்றாண்டுவிழா 
சிறப்பாகக்‌ கொண்டாட வேண்டுவது பொருத்தம்‌. எதையும்‌ 
காலத்தால்‌ செய்யத்‌ தெரியாத தமிழர்கள்‌ இதனையாவது ' உரிய 
காலத்தில்‌ உரியமுறையில்‌ செய்து வருவதற்காக நாம்‌ அவர்களைப்‌ 
போற்றுவோம்‌. பாராட்டுவோம்‌. ஓங்குக பாரதி புகழ்‌! 


வென்‌ வவ வவ 


பாரதியார்‌ நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள்‌ 


பாரெல்லாம்‌ தமிழ்‌ பரவும்‌ வகை காண விழைந்த பாட்டுக்‌ 
கொரு புலவன்‌ பாரதியின்‌ நூற்றாண்டு விழா, கடந்த திசம்பர்‌ 
11ஆம்‌ நாள்‌ தொடங்கித்‌ தமிழ்‌ நாடெங்கும்‌, தமிழர்‌ வாழும்‌ பிற 
மா நிலங்களிலும்‌ மிகச்‌ சீரும்‌ சிறப்புமாக எழுச்சியோடும்‌ மகிழ்ச்சி 
யோடும்‌ கொண்டாடப்பட்டது- கொண்டாடப்பட்டு வருகின்‌ 
றது. அறிஞர்‌ அண்ணா அவர்களால்‌ மக்கட்‌ கவிஞர்‌ (Pepole’s 
oe!) எனப்‌ புகழ்ந்துரைக்கப்பட்ட பாரதியாருக்கு இங்ஙனம்‌ 
பரவலாக விழா எடுக்கப்படுதல்‌ சாலப்‌ பொருத்த முடைத்தாகும்‌. 
அவ்வகையில்‌ தமிழ்நாட்டில்‌ எட்டயபுரத்திலும்‌, புதுவையிலும்‌ 
இவ்‌ விழாக்கள்‌ மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றன. 


எட்டயபுரத்தில்‌ 


தமிழ்‌ நாட்டரசினரால்‌ எட்டய புரத்தில்‌ திசம்பர்‌ 13, 12, 18 
ஆம்‌ நாள்களில்‌ இவ்‌ விழா முப்‌ பெரும்‌ விழாவாக நடைபெற்‌ 
றது. 11--12--81இல்‌ நடைபெற்ற நூற்றாண்டு விழாவின்‌ 
தொடக்க விழாவில்‌ வேளாண்மைத்‌ துறை அமைச்சர்‌ மாண்புமிகு 
டாக்டர்‌ கா. காளிமுத்து அவர்கள்‌ அனைவரையும்‌ வரவேற்று 
அரிய உரை நிகழ்த்தியபின்‌, தமிழக முதல்வர்‌ மாண்புமிகு 
ம. கோ. இராமச்சந்திரன்‌ அவர்கள்‌ தலைமை தாங்க ஆளுநர்‌ 
மாண்பமை சாதிக்‌ அலி அவர்கள்‌ விழாவினைத்‌ தொடக்கி வைத்து 
உரையாற்றினார்‌. அவ்வுரையில்‌, **நாட்டு விடுதலைப்‌ போராட்‌ 
டத்தில்‌ பாரதியாருக்குப்‌ பெரும்‌ பங்கு உண்டு ; . அவர்‌ இந்தியா 
வுக்கு மட்டும்‌ உரிய கவிஞர்‌ அன்று; உலகிற்கே உரியவர்‌. அந்த 
அளவிற்கு, அவர்‌ மனித சமுதாய முன்னேற்றத்திற்‌ குரிய கவிதை 
களை உருவாக்கியுள்ளார்‌!? என்ற கருத்தினை வெளியிட்டார்‌. 


அடுத்து முதல்வர்‌ ம. கோ. இராமச்‌ சந்திரன்‌ அவர்கள்‌ தமது 
தலைமையுரையில்‌, பாரதியாரின்‌ பொதுநிலைநோக்கம்பற்றியும்‌, 
பெண்கள்‌ முன்னேற்றத்தில்‌ அவர்‌ கொண்டிருந்த ஆர்வம்பற்றி 
யும்‌, மக்கள்‌ எக்‌ கருத்தையும்‌ வெளியிட அஞ்சியஞ்சி வாழ்ந்த 
அந்‌ நாட்களில்‌ பாரதியார்‌ எதற்கும்‌ அஞ்சாமலும்‌ வெளிப்படை 
யாகவும்‌, வருங்கால நிகழ்ச்சிகளை முன்னறிந்தும்‌ கூறிய ஆற்றலை 
விளக்கிப்‌ பேசினார்‌. அட்‌ [ 
பாரதியாரின்‌ திருவுருவச்‌ சிலையினைத்‌ திறந்து வைத்துப்‌ 
பேசிய பஞ்சாப்‌ முதல்வர்‌ மாண்புமிகு தர்பாரா சிங்‌ அவர்கள்‌, 


பாரதியார்‌ நூற்றாண்டு விழா நிகழ்ச்சிகள்‌ ௪௯௭. 


பாரதியார்‌ நூற்றாண்டு விழாவினைத்‌ தங்களுடைய மாநிலத்திமூ 
அரசின்‌ சார்பில்‌ மாநிலந்‌ தழுவிய விழாவாகக்‌ கொண்டாட 
விழைவதாகவும்‌, பாரதியார்‌ பாடல்களைப்‌ பஞ்சாபி மொழியில்‌ 
மொழிபெயர்க்கத்‌ திட்டமிட்டிருப்பதாகவும்‌ கூறினார்‌. அவர்‌ 
மேலும்‌ பேசுகையில்‌, ஒரு மொழியின்‌ இலக்கியம்‌ பிற மொழி 
களில்‌ மொழிபெயர்க்கப்படுவதால்‌, மொழிவேற்றுமையும்‌, மொழி 
பற்றிய பூசல்களும்‌ தீர வாய்ப்புண்டு என்றும்‌ கூறினார்‌. 
12--18--81இல்‌ நடைபெற்ற இவ்‌ விழாவில்‌, டாக்டர்‌ 
ஒளவை நடராசன்‌ அவர்கள்‌ அனைவரையும்‌ வரவேற்றுப்‌ பேசிய 
பின்‌, தலைமைச்‌ செயலர்‌ உயர்திரு கா. திரவியம்‌, இ. ஆ. ப. 
அவர்கள்‌ தொடக்க உரை நிகழ்த்தவும்‌, திரு வலம்புரி ஜான்‌ 
அவர்கள்‌ தலைமை தாங்கவும்‌ அறிஞர்‌ பலர்‌ இளைய பாரதம்‌ என்னுந்‌ 
தலைப்பில்‌ கருத்துரை வழங்கினர்‌. 
அடுத்துக்‌ கவிஞர்‌ சுரதா அவர்கள்‌ தலைமையில்‌ கவியரங்கமும்‌, 
மாண்புமிகு புலமைப்‌ பித்தன்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ வழக்காடு 
மன்றமும்‌ நடைபெற்றன. பின்னர்ப்‌ பேராசிரியை அ. ரா. இந்திரா 
அவர்கள்‌ தலைமையில்‌ “மகவீர்‌ நோக்கில்‌ பாரதி' என்னும்‌ பொருள்‌ 
பற்றி அறிஞர்‌ பலர்‌ உரையாற்றினர்‌. 
அன்று.பிற்பகல்‌ நிகழ்ச்சிகட்குத்‌ தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ 
அவர்கள்‌ தலைமை தாங்கத்‌--திரு மீ. ப. சோமசுந்தரம்‌ அவர்கள்‌ 
வரவேற்புரை நிகழ்த்த, நடுவணரசின்‌ நிதியமைச்சர்‌ மாண்புமிகு 
ஆர்‌. வெங்கட்ராமன்‌ அவர்கள்‌ தொடக்கவுரை ஆற்றினார்‌. 
தமிழக நிதியமைச்சர்‌ மாண்புமிகு டாக்டர்‌ நாவலர்‌ நெடுஞ்‌ 
செழியன்‌ அவர்கள்‌ சிறப்புரை ஆற்றினார்‌. அறிஞர்‌ பலர்‌ 
கருத்துரை வழங்கினர்‌. 1 
- அன்றிரவு நடன அரங்கு, இசையரங்கு, நாடகம்‌ முதலியன 
வும்‌ நடைபெற்றன. 
19--12--81இல்‌ மாண்புமிகு அமைச்சர்‌ காளிமுத்து 
அவர்கள்‌ தலைமையில்‌ பாரதி ஆய்வரங்கம்‌ நடைபெற்றது. டாக்டர்‌ 
மா. நன்னன்‌ அவர்கள்‌ வரவேற்புரை நிகழ்த்தினர்‌. பேரறிஞர்‌ 
. அண்ணா . தொழில்நுட்பப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை வேந்தர்‌ 
டாக்டர்‌ வா. செ. குழந்தைசாமி அவர்கள்‌ தொடக்கவுரை 
ஆற்‌ நினர்‌. 
அன்று பிற்பகல்‌ சட்டமன்றப்‌ பேரவைத்‌ தலைவர்‌ மாண்பு 
மிகு க. இராசாரம்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ பாரதிக்கு “அரசியல்‌ 
தலைவர்களின்‌ அஞ்சலி? நடைபெற்றது. அமைச்சர்‌ மாண்புமிகு . 
எஸ்‌. என்‌, இராசேந்திரன்‌ அவர்கள்‌ வரவேற்புரை நிகழ்த்த 
நடுவணரசின்‌ வேளாண்மைத்‌ துறை இணை அமைச்சர்‌ 


௧௯௮ செந்தமிழ்ச்‌ செல்வி 


மாண்புமிகு ஆர்‌. வி. சாமிநாதன்‌ அவர்கள்‌ - தொடக்கவுரை 
ஆற்றினார்‌. அரசியல்‌ கட்சித்‌ தலைவர்கள்‌ பதினெழுவர்‌ பாரதியா 
ருக்கு அஞ்சலி செலுத்தினர்‌. 

புதுவையில்‌ 


புதுவை மாதிலத்திலும்‌ பாரதியார்‌ நூற்றாண்டுவிழா மிகச்‌ 
சிறப்பாகவும்‌ பயனுள்ள விழாவாகவும்‌ நடைபெற்றுள்ளது 
குறிப்பிடத்தக்க செய்தியாகும்‌. இதுபற்றிய குறிப்பொன்று முன்‌ 
இதழில்‌ வெளியிடப்பெற்றுள்ளது. ஈண்டு, அம்‌ மாநில அரசு, 
இந்த விழாவினை நடத்தத்‌ திட்டமிட்டிருக்கும்‌ பாங்கு ஒரு 
சிறிது வீளக்கப்படுகிறது: 

புதுவையில்‌ பாரதியார்ப்ற்றிய ஒலி, ஒளிக்‌ காட்சியை 
நடத்துதல்‌; பாரதி மணிமண்டபம்‌ கட்டுதல்‌; தக்கதோர்‌ இடத்தில்‌ 
பாரதியின்‌ திருவுருவச்‌ சிலையினை அமைத்தல்‌; சாலைகள்‌ கூடு 
மிடங்கள்‌, பூங்காக்கள்‌ ஆகிய இடங்களில்‌ கற்களைப்‌ பொருத்தி, 
அவற்றில்‌ பாரதியாரின்‌ கருத்துக்களைப்‌ பொறித்தல்‌, பாரதியார்‌ 
நடமாடிய குயில்தோப்பு, கடற்கரை, உப்பளத்திலுள்ள தேச 
முத்து மாரியம்மன்‌ கோயில்‌, பாரதியார்‌ வாழ்ந்த இல்லம்‌, அரசுப்‌ 
பூங்கா ஆகிய இடங்களில்‌ நினைவுச்‌ சின்னங்கள்‌ நிறுவுதல்‌; 
அரசு வெளியிடும்‌ 1982ஆம்‌ ஆண்டு நாட்காட்டி (வோசப்கா) 
களில்‌ பாரதியாரின்‌ பொன்மொழிகளைப்‌ பொறித்தல்‌; ஆண்டு 
முழுதும்‌ பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்குப்‌ பாரதியார்பற்றிய 
கட்டுரை, கவிதை, பேச்சுப்‌ போட்டிகள்‌ நடத்துதல்‌, தமிழில்‌ 
சிறந்த காவியம்‌ படைத்தலை ஊக்குவிக்கும்‌ முறையில்‌ தமிழ்ப்‌ 
புலவர்களிடையே போட்டி நடத்திச்‌ சிறந்த படைப்புக்கு ஐயாயிரம்‌ 
உரூபா வழங்குதல்‌ என்று சில புதிய திட்டங்களைப்‌ புதுவை 
முதல்வர்‌ மாண்புமிகு தெ. இராமச்சந்திரன்‌ அவர்கள்‌ அறிவித்‌ 
துள்ளமை மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும்‌. 


வேண்டும்‌ அன்னப்‌ 

எண்ணிய முடிதல்‌ பேண்டும்‌ 

நஃல3வ எண்ணல்‌ வேண்டும்‌ 
திண்ணிய நெஞ்சம்‌ வேண்டும்‌ 

தெளிந்தல்‌ லறிவு வேண்டும்‌ 
பண்ணிய பாவ மெல்லாம்‌ 

பரிதிமன்‌ பனி3ய போல 
நண்ணிய நீன்மு னிங்கு 

நசித்திடல்‌ வேண்டு மன்ன 

_மாகலி பாரதியார்‌ 


சூல்‌ பரண உண்டமெரு மூங்கில்முனை 
i [பி. எல்‌. சாமி, ஐ. ஏ. ௭ச.]. 


யானை காடுகளில்‌ விரும்பித்‌ தின்பது மூங்கிலாகும்‌. இதைப்‌ 
பற்றிச்‌ சங்க நூல்கள்‌ கூறியுள்ளன. - 


முனமேய்‌ பெருங்ஃவீறு வழங்கு மலை!" அகம்‌. 146 
**முளை வளர்‌ முதல மூங்கில்‌ முருக்கிக்‌ 
இளை யொடு மேய்ந்த கேழ்கிளர்‌ யானை!" அகம்‌, 214 
“குவையுடைப்‌ பசுங்கழை தின்ற கயவாய்ப்‌ 
பேதை யானை சுவைத்த 
கூழை மூங்கிற்‌ குவட்டிடை யதுவே?” --குறுந்தொகை. 179 
மேற்காட்டிய பாடல்களில்‌ யானை மூங்கிலையும்‌ அதன்‌ முளையையும்‌ 
தின்பதைக்‌ கூறியுள்ளதைக்‌ காணலாம்‌. 
ஆனால்‌ நற்றிணையில்‌ மட்டும்‌ ஒரு பாடலில்‌ ஒரு புதிய செய்தி 
கூறப்பட்டுள்ளது. 
“வழுவப்‌ பிண்டம்‌ நாப்பண்‌ ஏமுற்று 
இருவெதர்‌ ஈன்ற ஏற்றிலைக்‌ கொழுமுளை 
குன்முதீர்‌ மடப்பிடி. நாண்டேயல்‌ ஆரும்‌ 
மலைகெழு நாடன்‌ கேண்மை பலவின்‌? நற்றிணை, 116 


பெரிய மூங்கில்‌ ஈன்ற கொழுமுளையைத்‌ தின்றதால்‌ பெண்யானை 
யின்‌ கருப்பம்‌ அழிந்ததாகக்‌ கூறப்பட்டுள்ளது. கருப்பம்‌ வழுவிய 
தாகக்‌ கூறிய செய்தி ஆராய்தற்குரியது என்று கழகம்‌ வெளியிட்ட 
எனது “சங்க நூல்களில்‌ விலங்கின விளக்கம்‌' என்ற நூலில்‌ 
எழுதியிருந்தேன்‌. ஆனால்‌ இப்பொழுதுதான்‌ நற்றிணை கூறும்‌ 
செய்தி அரிய அறிவியற்‌ செய்தியென்று தெரிந்துகொண்டேன்‌. 
இயற்கையைப்பற்றி (14க1ய6 50003), இந்தியா முழுவதும்‌ நன்கு 
ஆராய்ந்து சிறந்த நாளேடுகளில்‌ கட்டுரைகள்‌ எழுதிவரும்‌ 
பேரறிஞர்‌ எம்‌. கிருஷ்ணன்‌ Sபபபay Statesman (May 10, 1981) 
என்ற நாளேட்டில்‌ இந்தச்‌ செய்தியைக்‌ குறிப்பிட்டுள்ளார்‌ : 
(The herbivoious do not Stem to revel in this verdant 
vegetative resurgence waiting a while before they graze or 
browse it, till the blades of the up-and-coming grasses are 
wnfurled and the leaves are mature and have lost their tender 
translucency. Perhaps some irritant or poisonous principle in 
the new sprouts inhibits the animals-it is known that in 
bamboos and some grasses, the fresh growth is poisonous) 


௨௦0 செந்தமிழ்ச்‌ செல்வி 


என்று ஒரு சிறந்த இயற்கைநூற்‌ பேரறிஞர்‌ கண்டுபிடித்துக்‌. 
கூறிய ஒரு செய்தியை இரண்டாயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்‌ ஒரு. 
சங்கப்புலவன்‌ கண்டு கூறியது அறிவியல்‌ இல்லையா? வியப்பைத்‌ 
தரவில்லையா! மூங்கிலின்‌ புதிய முளை, வறட்சிக்‌ காலத்திற்குப்பின்‌ 
மழை பெய்தவுடன்‌ தோன்றும்‌ முளை நஞ்சுடையது என்று 
அறிஞர்‌ கிருஷ்ணன்‌ கண்டறிந்து கூறியுள்ளார்‌. இது மிக அரிய 
அறிவியல்‌ செய்தி. இன்று கூறிய அந்தச்‌ செய்தியையும்‌ அனது: 
சங்கப்புலவன்‌ ஒருவன்‌ பாடிக்கூறிவிட்டானே! அறிஞர்‌ கிருஷ்ணன்‌ 
கூறிய செய்தியைத்தான்‌ வறட்சிக்‌ காலத்திற்குப்‌ பிறகு மழைக்‌. 
காலத்தில்‌ தோன்‌ றிய முளையை *ஏற்றிலைக்‌ கொழு முளை” (Spikes 
of 2835) என்று சங்கப்புலவன்‌ கூறினான்‌. அறிஞர்‌ கிருஷ்ணன்‌ 
அவர்கள்‌ “இந்து' (றபப) நாளிதழில்‌ செங்கால்‌ நாரையைப்‌ 
பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்‌. “(நாராய்‌ நாராய்‌ செங்கால்‌ 
நாராய்‌ பழம்படு பனையின்‌ கிழங்குபிளந்‌ தன்ன'' என்று சத்தி 
முத்தப்புலவர்‌ பிற்காலத்தில்‌ பாடிய பாட்டின்‌ வரிகளில்‌ கூறப்‌ 
பட்ட இயற்கை அறிவியல்‌ பொருத்தத்தையும்‌, செங்கால்‌ நாரை 
யின்‌ அலகு பிளந்த படத்தையும்‌, பழம்படுபனையின்‌ கிழங்கு 
பிளந்த தோற்றத்தையும்‌ நிழற்படம்‌ பிடித்து ஒப்பிட்டு அஃது ஓர்‌ 
ஒப்பற்ற உவமை என்று கூறியுள்ளார்‌. இந்த உவமையின்‌ 
உண்மையையும்‌ பொருத்தத்தையும்‌ சிறப்பையும்‌ முன்னரே நான்‌ 
நேரில்‌ உணர்ந்தேன்‌. ஆனால்‌ படங்கள்‌ கிடைக்கவில்லை, இவ்‌ 
வளவு சீறந்த தமிழ்‌ அறிஞன்‌ காடுகளிலெல்லாம்‌ சென்று இயற்‌ 
கையில்‌ விலங்குகள்‌, பறவைகள்‌, ஊர்வன மற்றும்‌ பல உயிரிகளை 
ஆராய்ந்து, உள்ளதை உள்ளவாறே அறிவியல்‌ கண்ணோட்டத்‌ 
துடன்‌ எழுதிய செய்திகள்‌ சங்கநூல்‌ செய்திகளுடன்‌ ஒத்து 
இருப்பது மிக அரியதாகும்‌. 

இருவெதிர்‌ என்பது பெருமூங்கிலாகும்‌. இதை (830058 
Arunainanceae) என்று அறிவியலில்‌ அழைப்பர்‌. வெதிர்‌ என்ற 
சொல்‌ சங்க நூல்களில்‌ பெருமூங்கிலையும்‌ பெரிய துளையுடைய 
மூங்கிலையும்‌ குறித்ததாகும்‌. பெண்‌ யாலை மூங்கிலின்‌ இள 
முனையைத்‌ தின்று கருப்பம்‌ வழுவிய செய்தி அரிய அறிவியல்‌ 
இயற்கைச்‌ செய்தியாகும்‌. இவ்வாருகச்‌ சங்க நூல்களில்‌ காணும்‌ 
அறிவியல்‌ இயற்கைச்‌ செய்திகளை (Scientific Nature study) 
ஆராய்ந்து வெளிப்படுத்துவது தமிழர்களின்‌ கடமையாகும்‌, 
தமிழையும்‌, அறிவியலையும்‌ இணைத்துத்தான்‌ தமிழ்மொழியை 
வளர்க்கவேண்டும்‌. இல்லாவீட்டால்‌ பாரதியின்‌ பாட்டுப்படி 
மெல்லத்‌ தமிழ்‌ இனிச்‌ சாகும்‌". ஆதலின்‌ அறிவியல்‌ தமிழைக்‌ 
காப்பாற்றுவோம்‌, போற்றுவோம்‌. 


இனை அனான்‌ கணை 


“ஜெரி” 


. [கழக இலக்கியச்‌ செம்மல்‌ புலவர்‌ இரா இளங்குமரன்‌] 


இரண்டு என்பதைக்‌ குறிக்க இரட்டு, இரட்டை, இணை, துணை... 
பிணை முதலிய இனிய தமிழ்ச்சொற்கள்‌, இலக்கிய வழக்கு உல 
கியல்‌ வழக்கு ஆகிய இருவகை வழக்குகளிலும்‌ பயில வழங்கு 
கின்றன. இவற்றொடு “சோடி' என்னுமொரு சொல்லும்‌ பெருக 
வழங்குகிறது. இதனை, “ஜோடி” என்று எழுதுவதும்‌ சொல்வதும்‌ 
அழுத்தமாக உள்ளது. ஜோடி என்று எழுதாமல்‌ “சோடி” 
என்று எழுதினால்‌ “வடமொழி வெறுப்பர்‌' என்று சொல்வாரும்‌ 
உளர்‌. அச்‌ சொல்லின்‌ உண்மைப்‌ பிறப்பு, உறுதிப்பட்டால்‌ 
அன்றித்‌ தமிழரும்‌ ஏற்றுக்கொள்ளார்‌. ஏனெனில்‌, அவர்களுள்‌ 
பலரும்‌ “ஜோடி'யைத்தானே “ஜோடி? த்து மகிழ்கிறார்கள்‌ ! 

பழங்காலத்தில்‌ எழுது பொருளாக ஓலை இருந்ததென்பது 
வெளிப்படை. ஓலையொடு “ஏடு? என்பதும்‌ அதற்கொரு பெயர்‌. 
புல்வகை உறுப்புகளைச்‌ சொல்ல வந்த ஆசிரியர்‌ தொல்கரப்பியலுர்‌, 


“தோடே மடலே ஓலை என்றா 
ஏடே இதழே பாளை என்றா 
ஈர்க்கே குலையென நேர்ந்தன பிறவும்‌ 
புல்லொடும்‌ வரு மெனச்‌ சொல்லினர்‌ புலவர்‌'* 
என்று அவர்க்கு முந்தைப்‌ புலவர்‌ வழங்கிய மரபினைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. 


ஏட்டில்‌ எழுதுவார்‌ தம்‌ விருப்புக்கு ஏற்ற அளவில்‌ நெடிய 
ஓலையில்‌ . ஓர்‌ ஒழுங்குற முறித்தேர, நறுக்கியோ, கிள்ளியேோ ஏடு 
எடுப்பர்‌. ஆகலின்‌ ஏடு, “முறி? என்றும்‌, “நறுக்கு? என்றும்‌, 
கிள்ளரக்கு' என்றும்‌ பெயர்‌ பெற்றது. ஒர்‌ ஏட்டிலேயே ஒருவர்‌ 
எடுத்துக்கொண்ட நூல்‌ முற்றுப்‌ பெறுவதில்லை. ஆதலால்‌, பல 
ஏடுகளை ஓரளவில்‌ எடுத்துத்‌ தொகுக்க வேண்டியதாயிற்று. இர்‌: 
ஏட்டுடன்‌ “ஒப்பிட்‌ டு ஓரளவில்‌ .எடுப்பதைச்‌ “சுவடி சேர்த்தல்‌! என்பது 
வழக்கு. ஒன்றோடு ஒன்றை, ஒப்பான அளவாக்கி நறுக்கிச்‌ 
சேர்ப்பதால்‌, இரண்டைச்‌ “சுவடி? என்னும்‌ வழக்கம்‌ ஏற்பட்டது. 
சுவடி என்னும்‌ சொல்‌ தோன்றிய வரலாறு இது. சுவடி என்ப 
தற்கு பல்பம்‌ இரண்டு, இரட்டை என்பதே பொருளாம்‌. 


உருவமும்‌ பருவமும்‌ ஒத்த இரண்டு பிள்ளைகளைச்‌ “சுவடிப்‌: 
பிள்ளைகள்‌' என்பதும்‌, ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு இணை சேர்க்கும்‌ 


௨௦௨ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௫௯- 
தாளைகளைச்‌ “சுவடிக்‌ காளைகள்‌" என்பதும்‌ நாடறிந்த செய்தியே. 
இச்‌ சுவடிகள்‌ இணைப்பொருள்‌ தருவனவேயாம்‌. 

“நாட்டுக்கு நாட்டு மட்டம்‌-—நாமிரண்டும்‌ சோடி மட்டம்‌” 
என்பதொரு நாட்டுப்‌ புறப்‌ பாட்டு! இவ்வாறு இரண்டு என்னும்‌ 4 
பொருள்தரும்‌ சுவடியாம்‌ சோடி “ஒரு சோடி செருப்பு, *ஒரு சோடி 
வேட்டி எனப்‌ பேச்சு வழக்கிலும்‌ வழங்குகின்றது. சுவடியில்‌ 
இருந்து பிறந்தது சுவடு என்னும்‌ சொல்‌. எப்படி? 

இரண்டு கால்கள்‌ நிலத்தில்‌ படியும்‌--பதியும்‌--படிவை 
அல்லது பதிவைச்‌, “சுவடு! என்பது இலக்கிய வழக்கு. பிரிவு 
மேற்கொண்ட தலைவியைப்‌, பரிவு மேற்கொண்ட செவிலித்‌ தாய்‌ 
தேடி வரும்போது, கவடு கண்டு இரங்கல்‌! என்பதொரு துறையில்‌ 
புலவர்கள்‌ பாட்டியற்றல்‌ அகப்பொருள்‌ இலந்கணச்‌ செய்தி. “சுவடு 
கண்டு? என்பது, “தலைவியின்‌ கால்‌ தடம்‌ கண்டு! என்னும்‌ 
பொருள்‌ தருவதாம்‌. 

“முரதர்‌ பிறைக்கண்ணியானை மலையான்‌ மகளோடும்‌ பாடிப்‌ 
போதொடு நீர்சுமம்‌ தேத்திப்‌ புகுவார்‌ அவர்பின்‌ புகுவேன்‌ 
யாதும்‌ சுவடு படாமல்‌ ஐயா றடை ன்ற போது" 

என்பது அப்பரடிகள்‌ வாக்கு (4: 3:1). இதில்‌, “சுவடு' கால்‌ 
அடத்தைக்‌ குறிக்கின்றது. 

கால்‌ தடத்தைக்‌ குறிக்கும்‌ “௬வடு' குதிரையில்‌ ஏறுதற்குக்‌ 
கால்‌ வைக்கும்‌ “அங்க வடி'யையும்‌ குறிக்கலாயிற்று. மயிலேறி 
விளையாடும்‌ மகிழ்முருகனுக்குக்‌ குதிரை, மயில்தா னே! அம்‌ 
மயிலேறும்‌ பக்கறை'யையும்‌ சுவடாகக்‌ கொண்டனர்‌. அதனால்‌ 
அகரவரிசையாளர்‌, சுவட்டுக்கு அங்கவடி, பக்கரைகளையும்‌ 
இணைத்தனர்‌. 

இனிச்‌, சுவடி “சோடி'யானது போலச்‌, சுவடு 'சோடு' ஆகியது. 
“காலுக்குச்‌ சோடில்லை!! என்பது புலவர்‌ ஒருவரின்‌ பெருங்கவலை. 
“சோட்டால்‌ அடிப்பேன்‌? என்பது சினத்தான்‌ செருக்குரை. 

ஓப்பிணைப்‌ பொருளாம்‌ சுவடியில்‌ இருந்து, சுவடித்தல்‌, 
௬வடிப்பு, சுவடணை என்னும்‌ தொழிற்பெயர்கள்‌ பிறந்தன. தேர்‌, 
பல்லக்கு, அரங்கம்‌, ஆட்டக்களம்‌, மன்றம்‌, மாளிகை முதலியன 
அழகுறுத்தப்பெறும்போது, இப்பாலும்‌ அப்பாலும்‌ ஒப்பு நோக்கி, 
இணை இனையாய்ச்‌ செய்தலுடைமையால்‌ அவ்‌ வழகுறுத்தும்‌ கலைச்‌ 
செயல்‌ இப்‌ பெயர்களைப்‌ பெற்றது. இவையே பின்னர்ச்‌ சோடித்‌ 
தல்‌, சோடிப்பு, சோடணை என்றாயிற்று. இவற்றையும்‌ வடமொழித்‌ 
தாக்கர்‌ விடுவரா? ஜோடித்தல்‌, ஜோடிப்பு, ஜோடணையாக்கி மகிழ்ந்‌ 
தனர்‌. 


பரல்‌-ூ] ஜோடி? ௨௦௩ 


ஒப்பிணைப்‌ பொருளால்‌ வளர்ந்த சுவடு? இரு பதிவாம்‌ தடங்‌ 
களைக்‌ குறித்ததில்‌ இருந்து வளர்ந்தது. நடந்தும்‌ ஓடியும்‌ அழுத்‌ 
தித்‌ தடம்‌ பட்டுப்போன வழியையும்‌, பெருவழீயையும்‌ குறிக்க 
லாயிற்று. ்‌ 

“டுதரின்‌ சுவடு நோக்குவ?”' 
என்று குறிக்கும்‌ கம்பர்‌ (அயோ. தை. 82) 
மண்ணின்‌ மேலவன்‌ தேர்சென்ற சுவடெலாம்‌ மாய்த்து 
விண்ணின்‌ ஓங்கிய து?” 
என்று முடித்தார்‌. (ஆரண்‌. சடா. 165). 
மண்ணின்‌ தடத்தை விடுத்து விண்ணின்‌ தடத்துக்கும்‌ எழும்‌ 
பினர்‌ ஆளுடைய அரசர்‌. 
“அண்டங்‌ கடந்த சுவடும்‌ உண்டோ 
அனலங்கை ஏந்திய ஆட லுண்டோ?!' 
என்பது அவர்‌ வாக்கு (தேவா. 6 : 97 : 1). இவண்‌ “சுவடு' அடை 
யாளப்‌ பொருட்டது. 

“சுவடு! தன்‌ பொருளில்‌ மேலும்‌ வளர்ந்தது; நீர்‌ ஒழுகும்‌ 
தடம்‌, புண்‌, தழும்பு இவற்றையும்‌ குறிப்பதாயிற்று. யா னையின்‌ 
மதம்பாய்‌ தடம்‌ “மதம்‌ பாய்‌ சுவடு' என்றும்‌ “யானைச்‌ சுவடு! என்றும்‌ 
வழங்கலாயிற்று. குருதி கொட்டிய தடத்தைச்‌ *செம்புனற்‌ ௬வடு 
நோக்கி இது நெறி? என்று சுட்டுகிறார்‌ கம்பர்‌ (உயுத்‌... மகரக்‌. 
29). ஏனைய புண்ணும்‌ தழும்பும்‌ வெளிப்படை. 
அழுந்திய தடத்தில்‌ இருந்து சுவடு, *அழுந்திய மரபு' கட்டும்‌ 
சொல்லாகவும்‌ கொங்கு வேளிரால்‌ கொண்டாடப்‌ பெறுவ தாயிற்று. 

“டசொல்லினன்‌ வினவும்‌ சுவடுதனக்‌ இன்மையின்‌?" 
என்றார்‌ அவர்‌ (பெருங்‌. உஞ்‌. 94 : 79). இங்குச்‌ சுவடு “மரபு” 
அல்லது அடிப்பட்ட வழக்கினைக்‌ குறிக்கிறது. வழித்‌ தடத்தில்‌ 
இருந்து வாழ்வுத்‌ தடத்துக்கு வந்த வழி இது. 

சுவடி, சுவடு என்னும்‌ தனித்‌ தமிழ்ச்‌ சொற்களின்‌ வழிவந்த 
சோடி, சோடு, சோடித்தல்‌, சோடிப்பு, சோடனை என்னுஞ்‌ சொற்‌ 
களை, இனியேனும்‌ ஜோடி, ஜோடு, ஜோடித்தல்‌, ஜோடிப்பு, 
ஜோடணை என வேற்றெழுத்தால்‌ எழுதும்‌ இழிவினைத்‌ தமிழர்‌ 
ஒழிப்பாராக ! எழுத்து ஏமாற்றம்‌ என்றும்‌ நிலைக்காது என்றும்‌, 
என்றேனும்‌ உண்மை ஆய்வால்‌ வெளிப்பட்டே தீரும்‌ என்றும்‌, 
அறிஞர்கள்‌ ஆய்ந்து தெளிவுறுத்துவார்களாக! 


_——— 


- ஆட்சுமொழித்‌ துணுக்குகள்‌ 
.... [தமிழ்த்‌ தொண்டர்‌ கோ. முத்துப்பிள்ளை] 
5. BRIEF CASE 


என்‌ பெயருக்குத்‌ தலைப்பு எழுத்தாக இருப்பது கோ” 
என்னும்‌ எழுத்தாகும்‌. இந்த ஓர்‌ எழுத்து மட்டுமே ஒரு சொல்‌ 


லாகும்‌ என்பதை எண்ணும்போது எத்துணை மகிழ்ச்சியாக இருக்‌. 


கின்றது. “கோ? என்னும்‌ சொல்லின்‌ பொருளை ஈண்டு விரித்‌ 
துரைத்தால்‌, அது தற்பெருமையின்பாற்படுமாகையால்‌, அதனைக்‌ 
குறிக்காது விடுகின்றேன்‌! இதைப்‌ போன்று ஓரெழுத்தால்‌ ஆகிய 
சொற்கள்‌ தமிழ்மொழியில்‌ எத்தனை இருக்கின்றன என்று 
எண்ணிப்பார்த்தால்‌, வீயப்பாகவும்‌ மகிழ்ச்சியாகவும்‌ இருக்கும்‌. 
உயிரெழுத்துக்களை மட்டும்‌ எடுத்துக்கொண்டால்‌, ஏறக்குறைய 
அவை எல்லாமே ஓரெழுத்து ஒருமொழியின்‌ பாற்படும்‌ என்று 
தெரிந்துகொள்ளலாம்‌. தமிழின்‌ பெருமைக்கு இஃது ஓர்‌ எடுத்‌ 
துக்காட்டாகும்‌. 

கையில்‌ பையை எடுத்துச்செல்கின்றோம்‌. “கையும்‌ 


ஓரெழுத்து, “பையும்‌ ஓரெழுத்து. இன்று, இந்தப்‌ புதுமைக்‌ 
காலத்திலே, வகை வகையான பைகள்‌ வந்து குவிகின்றன. 


அவற்றின்‌ பெயர்களையெல்லாம்‌ தொகுத்து, தமிழ்ப்படுத்திப்‌: 


யார்த்தால்‌, அஃது ஓர்‌ அரிய ஆராய்ச்சியாகத்‌ திகழும்‌ என்பதில்‌ 
ஐயமில்லை! எனினும்‌ பைகளை மூன்று பெரும்‌ பிரிவுகளாகப்‌ பிரிக்‌ 
கலாம்‌. துணிப்‌ பையும்‌ தோல்‌ பையும்‌ முதலிரண்டு வகைகளாகும்‌. 
மூன்றாவது வகைதான்‌ 181161 0856. இது பையன்றே என்று 
உடனே சொல்லத்‌ தோன்றும்‌. ஆயினும்‌ இஃது ஆற்றும்‌ பணி 
யைக்‌ கருதிப்பார்த்தால்‌, பையின்‌ வகையிலே இதைத்‌ தயக்க 
மின்றிச்‌ சேர்த்துவிடலாம்‌. 


ஓரிடத்தில்‌ ஒரு மாநாடு நடைபெற்றது. துணிப்‌ பையுடன்‌ 
வந்தவர்களை ஏவலர்கள்‌ எட்டியே நிறுத்திவீட்டார்கள்‌! தோற்‌ 
பையுடன்‌ காட்சி தந்தவர்களை நுழைவாயிலிலே தடுத்துவிட்‌ 
டார்கள்‌! Bரicf 0856 ஏந்தி வீரநடை போட்டு வந்தோரை 
யெல்லாம்‌ **வருக, வருக'' என்று வாயார வரவேற்று, இருக்‌ 
கைகள்‌ இருக்கும்‌ இடம்‌ வரையில்‌ இட்டுச்சென்றனர்‌ ! 


்‌ கண்ணையும்‌ கருத்தையும்‌ ஒருங்கே கவர்கின்ற உயர்‌ பொருள்‌ 
Biief caseதான்‌ என்பது வீளங்கிவிட்டதன்றோ ? 


ஆட்சிமொழித்‌ துணுக்குகள்‌ ௨௦௫: 


Box என்னும்‌ ஆங்கிலச்‌ சொல்லிற்கு ஈடாகப்‌ “பெட்டி! 

என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்லைப்‌ பயன்படுத்திவருகின்றோம்‌. 053 
என்னும்‌ சொல்லிற்குப்‌ பல்வேறு 'பொருள்கள்‌ இருப்பினும்‌, 
அவற்றுள்‌ “பெட்டி!” என்னும்‌ பொருளும்‌ உண்டு என்பதை . 
“நாம்‌ அறிந்துள்ளோம்‌. !*பெட்டி'? என்பது மிக நல்ல தமிழ்ச்‌ 
சொல்‌. இதை மேலும்‌ அழகுபடுத்திப்‌ “*பெட்டகம்‌'” என்று 
சொல்லும்‌ வழக்கமும்‌ உண்டு. இலக்கிய உலகிலே (பேழை? 
என்னும்‌ சொல்லை எடுத்தாளுகின்றோம்‌. .உயர்ந்த பொருள்களைப்‌ 
பொதிந்துவைக்கும்‌ பெட்டியைப்‌ “பேழை! என்று பெருமைப்‌ 
படுத்துகின்றோம்‌. நகைப்‌ பெட்டியை “நகைப்‌. பேழை? என்று 
சொல்லும்போது நம்முடைய அகமும்‌ முகமும்‌ மலர்கின்றன. 
“(இலக்கிய உலகிலே'' என்று குறிப்பிட்டேன்‌. சைவ' சித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகம்‌ “இலக்கியப்‌ பேழைகளை!? உருவாக்கி நாட்டில்‌ 
உலவவிட்டிருப்பதை நாம்‌ அறிவோம்‌. உயர்ந்த நூல்களின்‌ 
தொகுப்பு அடங்கிய. பெட்டிக்குப்‌ “பேழை?” என்னும்‌, எழில்மிகு, 
பெயரை அவர்கள்‌ அமைத்துக்காட்டியுள்ளனர்‌. 2 


Brief என்னும்‌ சொல்லுக்குப்‌ பல்வேறு பொருள்கள்‌ இருப்‌ 
யதை அகராதிகளில்‌ காணலாம்‌. அவற்றுள்‌, வழக்கறிஞர்கவால்‌' 
பயன்படுத்தப்படும்‌ வழக்குக்‌ கட்டு என்பதும்‌ ஒரு பொருளாகும்‌. 
வழக்குக்‌ கட்டுகள்‌ வைக்கப்பெறும்போது. அந்தப்‌ பெட்டியை: 
Brief case என்னும்‌ பெயரால்‌ குறிப்பிடுகின்றோம்‌. 


எனினும்‌ 81181 0886 ஒரு பொதுப்பெயராக அமையும்போது, 
ஆங்கில அகராதி தருகின்ற ஒரே பொருள்‌ 803!! 1620022 11 பயம்‌ 
bag என்பதாகும்‌. இதனைத்‌ தமிழில்‌ “சிறிய தோல்‌ கைப்‌ பை!! 
என்று சொல்லலாம்‌. இக்‌ காலத்தில்‌ புதிது புதிதாக வரும்‌ Bef 
089₹களைப்‌ பார்த்தால்‌, அவை தோலால்‌ செய்யப்பெற்றண 
வாகவும்‌ இல்லை, பை!” என்று சொல்லும்‌ நிலையிலும்‌ இல்லை. 
Brie’ cass என்பதற்குச்‌ சிறிய பெட்டி!” என்பதுதான்‌ நேரான, 
இயல்பான பொருளாகும்‌. ; 


“சிறிய பெட்டி? என்னும்‌ இந்தப்‌ பெயரைச்‌ சிறிது நேரம்‌ 
சிந்தையில்‌ தேக்கி வைத்துக்கொள்வோம்‌. த்‌, 


Tk என்பது பெரிய பெட்டி, யீ 0896 (உடைப்‌ பெட்டி) 
அதைவிடச்‌ சிறியது, 81128 0886 மேலும்‌ சிறிய பெட்டி அல்லது 


கைப்‌.பெட்டி. ்‌ ன்‌ 
புறநானூற்றுக்‌ காவல பாவலன்‌, பாண்டியன்‌ அறிவுடை 


கம்பி; தீட்டியுள்ள பொன்னோவியம்‌ ஒன்றை ஈண்டு நினைவு 
கூர்வோம்‌ : 


௨௦௬ செந்தமிழ்ச்‌ செல்வி 


படைப்புப்பல படைத்துப்‌ பலரோடு உண்ணும்‌ 
உடைப்பெருஞ்‌ செல்வர்‌ ஆயினும்‌, இடைப்படக்‌ 
குறுகுறு கடந்து சிறுகை நீட்டி 
இட்டும்‌, தொட்டும்‌, கவ்வியும்‌, தழர்தும்‌, 
கெப்யுடை அடிசில்‌ மெய்பட விதிர்த்தம்‌, 
மயக்குறு மக்களை இல்லோர்க்குப்‌ 
பயக்குறை இல்லைத்‌ தாம்வாமும்‌ காளே." 


இஃது எல்லார்க்கும்‌ தெரிந்த எழிலோவியம்‌. மழலையரின்‌- 
தனச்நடையையும்‌ மகிழ்வூட்டும்‌ செயல்களையும்‌ எடுத்தியம்பி மயங்‌: 
குகின்குன்‌ இந்தப்‌ பாவலன்‌. சிறுவர்களின்‌ சிறிய நடையைக்‌. 
“குறு நடை! என்று குறிக்கின்றது இந்தப்‌ பாட்டு. 

ஒரு சில சொற்களை உன்னிப்பாய்ப்‌ பார்ப்போம்‌. “குறுமை?' 
என்னும்‌ சொல்‌ “குறுகிய தன்மை'' என்று பொருள்படுகின்றது. 
குறுநகை, குறுஞ்சிரிப்பு, குறுங்காடு, குறுந்திரட்டு, குறுந்தொடி, 
குறுங்கண்‌, குறுமுனி, குறுநொய்‌ (குறுணை) என்று. அடுக்கிக்‌: 
கொண்டே ' போகலாம்‌. குற்றாலத்தில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ 
ஈசனைக்‌ “'குறும்பலா ஈசர்‌?” என்றுதானே போற்றுகின்றோம்‌. 


சிறிய பெட்டியை, அது பயன்படும்‌ பெருமை நோக்கி, 
குறும்‌ பேழை! என்று கூறலாமே. 
Brief case. குறும்‌ பேழை. 


கவலை 


காம்‌ கடந்து செல்லும்‌ ஒரு வழியிலிருந்து மற்றொரு வழி: 
பிரிந்து செல்லுமானால்‌ அதனைக்‌ “சவலை வழி? என்று சொல்‌ 
வார்கள்‌. அதுபோலவே இங்கே எதனையும்‌ பிரித்துப்‌ பிரித்து 
ஆராயும்‌ பகுத்துணர்வே கவலை' எனப்பட்ட து. 


௬௨௬௧௯௯. க்க! ரச மகள 


மாந்தர்கள்‌ கவலையோடு உயீர்‌ வாழ்கிறார்கள்‌ என்றால்‌" 
பகுத்‌ துணர்வேர்டு முயற்‌ யாய்‌ வாழ்‌£றார்கள்‌ என்பதும்‌- 
மற்ற உயிர்கள்‌ பகுத்தணர்வு இன்றி வாளா வாழ்வதால்‌: 
கவலை இன்றி வாழ்கின்றன என்றும்‌ தெரியப்படும்‌. 


தவத்திரு அழகரடிகல்‌' 


கங்கைகொண்டான்‌ 
குடைவரைக்கேரயில்கள்‌ 


[தி. இராசமாணிக்கம்‌, பி. ஏ., பி. கரம்‌., விசாரத்‌, 
கூட்டுறவுச்‌ சங்கங்களின்‌ இணைப்பதிவாளர்‌, 
26, இராமகிருஷ்ணா சாலை, சேலம்‌-7 ] 


பூர்வதேசமும்‌ கங்கையும்‌ கடாரமுங்கொண்ட முதல்‌ இரா: 
சேந்திர சோழன்‌ பெயரால்‌ அழைக்கப்பெறுவது கங்கை. 
கொண்டான்‌. அதினின்றும்‌ பாண்டியப்‌ பேரரசனான சீமாறன்‌ 
பரசக்கரகோலாகலன்‌ சீவல்லவன்‌ பெயரைக்‌ கொண்டதும்‌ தென்‌ 
திருமாவிருஞ்‌ சோலை எனப்பெறுவதுமான சீவலப்பேரி செல்லும்‌ - 
வழியில்‌ கங்கைகொண்டான்‌ இரயில்‌ நிலையம்‌ உள்ளது. அங்கி 
ருந்து 1 கிலோ மீட்டர்‌ தொலைவில்‌ உள்ள பாறையின்‌ சரிவில்‌ 
வடக்கு நோக்கி இரண்டு குடைவரைக்‌ கோயில்கள்‌ உருவாக்கப்‌ - 
பட்டுள்ளன. மேற்புறமாக உள்ள குடைவரை செதுக்க முற்பட்ட 
நிலையில்‌ முற்றுப்பெறாமல்‌ உள்ள து. 


கீழ்ப்புறமாக உள்ள குடைவரைக்கோயில்‌ நெல்லை மாவட்‌ 
டத்திலுள்ள ஏனைய குடைவரைக்‌ கோயில்களைப்போன்று - 
பருமனான தூண்கள்‌, அரைத்தூண்களுடன்‌ கூடிய முகப்புக்‌ . 
கொண்ட மண்டபத்தைக்‌ கொண்டதாக இல்லை, கருவறை 
மட்டுமே உள்ளது. கருவறையின்‌ உள்ளே ஏனைய பாண்டிய 
குடைவரைக்‌ கோயில்களைப்‌ போன்று இலிங்கத்திருவுரு பாறையி 
லேயே செதுக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ அஃது உடைந்துவிட்டது. 
கருவறையின்‌ இருபுறமும்‌ இரு புரைகள்‌ காணப்படுகின்றன. கீழ்ப்‌ 
புறமாக உள்ள புரையினை ஒட்டி இரு புதைசிற்பங்கள்‌ உருவாக்‌ 
கப்பட்டுள்ளன. 


திருமலாபுரம்‌, வீரசிகாமணி ஆகிய இடங்களில்‌ உள்ளது 
போன்று இங்கும்‌ விநாயகர்‌ வடிவம்‌ அமைக்கப்பட்டுள்ள து. 
இவர்‌ யோகாசனத்தில்‌ உட்கார்ந்த நிலையில்‌ உள்ளார்‌. வலக்‌ 
கையில்‌ பாசம்‌ உருவாக்கப்பட்டுள்ளது. ஏனையவை தெளிவாகத்‌ 
தெரியவில்லை. பாண்டிய நாட்டில்‌ பிள்ளையார்‌ வழிபாடு மக்க 
ளிடையே நன்கு பரவி இருந்தமையினையே இஃது உறுதிப்‌ - 
படுத்துகிறது. 


௨௦0 .... செந்தமிழ்ச்‌ செல்வி 


விநாயகருக்குக்‌ கீழ்ப்புறமாக சேஷ்டாதேவி இரு கைகளுடன்‌ 
-உட்கார்ந்த நிலையில்‌ உருவாக்கப்பட்டுள்ளாள்‌. காதுகள்‌ 
இரண்டும்‌ நிண்டு காணப்படுகின்றன. அவளுக்கு இரு புறமும்‌ 
. உருவங்கள்‌ செதுக்கப்பட்டுள்ளன. ஆனால்‌ அவை தெளிவாக 
இல்லை. ஆகம விதிகளின்படி சேஷ்டாதேவிக்கு | வலப்புறம்‌ 
நந்தியின்‌ தலையுடன்‌ கூடிய மகனும்‌, இடப்புறம்‌ அக்னிமாதா 
எனப்படும்‌ மகளும்‌ இருக்கவேண்டும்‌. நெல்லை மாவட்டத்தில்‌ 
இங்குள்ள குடைவரையில்‌ மட்டுமே சேஷ்டாதேவி வடிவம்‌ உரு 
வாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இவ்‌ வடிவம்‌ இம்‌ மாவட்‌ 
டத்தில்‌ வேறு எந்த குடைவரைக்‌ கோயிலிலும்‌ இல்லை. 


தமிழகத்தில்‌ முற்காலத்தில்‌ சேஷ்டாதேவி வழிபாடு. பரவி 
இருந்தது. இங்கு மட்டுமன்றித்‌ திருப்பரங்குன்றத்தில்‌ உள்ள 
குடைவரைக்‌ கோயிலில்‌ 8ஆம்‌ நூற்றுண்டைச்‌ சார்ந்த சடாவர்மன்‌ 
பராந்தகப்‌ பாண்டியன்‌ காலத்திய சேஷ்டாதேவி வடிவம்‌ 
உள்ளது. தமிழ்‌ நிகண்டில்‌ சேஷ்டாதேவி முகடி, மூதேவி என்‌ 
றெல்லாம்‌ குறிப்பிடப்படுகிறாள்‌. மாமன்னன்‌ இராசராசன்‌ காலம்‌ 
வரை கருவறையைச்‌ சுற்றி அட்ட பரிவார தேவதைகளுக்குச்‌ சிற்‌ 
ருலயங்கள்‌ அமைக்கப்பட்டன. அவற்றிலே ஒன்று சேஷ்டா 
தேவிக்கு என்பதை நோக்கும்போது சேஷ்டாதேவி வழிபாடு 
தமிழகத்தில்‌ எவ்வாறு பரவி இருந்தது என்பது தெளிவாகிறது. 
இதைப்‌ பன்னிரு ஆழ்வார்களில்‌ ஒருவராகிய தொண்டரடிப்பொடி 
ஆழ்வார்‌, i 


£ நாட்டினான்‌ தெய்வ மெங்கும்‌ நல்லதே ரருள்தன்‌ னாலே. 
காட்டினான்‌ திருவ ரங்கம்‌ உய்பவர்க்‌ குய்யும்‌ வண்ணம்‌ 
கேட்டீரே நம்பி மீர்காள்‌ கெருடவா கனனும்‌ கிற்க 
சேட்டைதன்‌ மடிய கத்தச்‌ செல்வம்பார்த்‌ இருக்‌€ன்‌ நீர" 


எனக்‌ கடிந்து கொள்கிறார்‌. என்ன. காரணத்தாலோ சேஷ்டா 
தேவி வழிபாடு மறைந்துவிட்டது. ்‌ 


கருவறை மட்டும்‌ உள்ள குடைவரைக்கோயில்கள்‌ மகேந்திர 
வர்மன்‌ பாணியில்‌ அமைந்துள்ளனவாகத்‌ திரு. கே. ஆர்‌. சீனி 
வாசன்‌ தம்‌ “பல்லவர்கள்‌ குடைவரைக்‌ கோயில்கள்‌”? என்ற 
நூலில்‌ 'குறிப்பிட்டுள்ளார்‌. எனவே இந்தக்‌ குடைவரையை 
மகேந்திரவர்மன்‌ பாணியில்‌ உள்ளதாகக்‌ கருதலாம்‌.” இதன்‌ 
காலத்தை 7--8ஆம்‌ நூற்றாண்டாகக்‌ கொள்ளலாம்‌; ' ன்‌ 


.*பாரவூரணர்‌ பரர்வையில்‌ நம்‌ கழகம்‌?” 
[வேலூர்‌ ம. நாராயணன்‌, எம்‌. ஏ.] 


“இந்தக்‌ காலத்திலே தமிழை வளர்ப்பதென்றால்‌ மிக மிக 
எளிது: கழக நூல்களை வைத்துக்கொண்டால்‌ தெருவெல்லாம்‌ 
தமிழ்‌ முழக்கம்‌ செய்யக்‌ கூடிய ஆற்றல்‌ தானாகவே வந்துவிடும்‌. 
கழகம்‌ எதிர்‌ நீச்சலில்‌ வளர்ந்தது. தமிழுக்குத்‌ தமிழர்களே 
தடையாக இருந்த காலம்‌ ஒன்று உண்டு. அந்தக்‌ காலத்தில்‌ 
கழகத்தை வளர்த்தவர்‌ நம்‌ தாமரைச்‌ செல்வர்‌ அவர்கள்‌. கழகம்‌ 
பல ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறது. இஃது ஓர்‌ *இலக்கியப்‌ 
பட்டறை! என்று சொன்னால்‌ அது மிகப்‌ பொருந்தும்‌. கழகம்‌ 
செய்கின்ற தொண்டு பயனுள்ள நிலையான தொண்டு,” --இக்‌ 
கருத்துரை புலவர்‌ தணிகை உலகநாதன்‌ அவர்களால்‌ நம்‌ 
திருநெல்வேலி, தென்னிந்திய சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ 
கழகத்திற்கு வழங்கப்பெற்ற புகழுரைகளாகும்‌. -- (செந்தமிழ்ச்‌ 
செல்வி. சிலம்பு இ - பரல்‌ ௪. பக்‌. ௨௨௮.,) 


இன்னோரன்ன ஆன்றோர்களாலும்‌, சான்றோர்களாலும்‌ 
போற்றிப்‌ பாராட்டப்பெறுகின்ற நம்‌ கழகம்‌ இன்று மணிவிழாக்‌ 
கொண்டாடி மகிழ்கின்றது. கடந்த ஆண்டு வரை நம்மிடையே 
வாழ்ந்து .பைந்தமிழ்‌ காத்த மொழிஞாயிறு ஞா. தேவ 
நேயப்‌ பாவாணர்‌ இந்த நன்னேரத்தில்‌ *'உடம்போ டில்லையே' 
.என்ற ஏக்கம்‌ நம்‌ அனைவர்க்கும்‌ அரும்புவது இயல்பே. எனினும்‌, 
பாவாணர்‌ தமது ஒவ்வொரு படைப்பிலும்‌, ஒல்லும்‌ வகை 
யெல்லாம்‌ நம்‌ கழகத்தையும்‌, கழகத்தின்‌ செம்மல்களையும்‌ 
போற்றிப்‌ பாராட்டியிருப்பதை ஆராய்கையில்‌ ஆறுதலாகவும்‌, 
அறிவுக்கு விருந்தாகவும்‌ உள்ளது. ட்‌ 

நம்‌ கழகம்‌ தொடங்கப்பெற்ற ஆண்டு 1920 : “வாழும்‌ நாடு 
ஆங்கிலேயர்க்கு அடிமை; வாழ்ந்த இனமோ ஆரியத்திற்குக்‌ 
கொத்தடிமை' என்ற அவல நிலை. இத்தகைய தடைக்கற்களை 
யெல்லாம்‌, அடித்து நொறுக்கித்‌ தூள்‌ தூளாக்கி, எத்துணையோ 
எதிர்ப்புக்‌ கடலினை எதிர்நீச்சலிட்டுக்‌ கடந்து இன்று மணிவிழாக்‌ 
கண்டுகொண்டிருக்கின்றது ; இன்னமும்‌ பல நூற்றாண்டுகள்‌ 
வாழ்வாங்கு வாழக்கூடிய உயிர்ப்பாற்றலையும்‌ பெற்றிருக்கின்றது. 

நம்‌ கழகம்‌ மிகப்‌ பெரிய எழில்‌ நிறைந்த ஆயிரங்கால்‌ 
மண்டபம்‌ ; எத்துணையோ புரவலர்களும்‌, புலவர்களும்‌ இதற்குத்‌ 
தூண்களாக வீளங்கினர்‌ - விளங்குகின்றனர்‌. இந்த ஆயிரங்கால்‌ 

டசு--14 


௨௧௦ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-இ௬- 
மண்டபத்தின்‌ மைய மண்டபத்தில்‌ ஒளி வெள்ளம்‌ பாய்ச்சும்‌ ஒளி 
வீளக்காகத்‌ திகழ்ந்துகொண்டிருப்பவர்‌ நம்‌ கழக ஆட்சியாளர்‌, 
தாமரைச்‌ செல்வர்‌ திரு மிகு. வ. சுப்பையாபிள்ளை ஆவார்கள்‌. 
ஏறத்தாழ ஒரு முழு நூற்றாண்டிற்குரிய தமிழக இலக்கிய-- 
அரசியல்‌--கலை--மொழி--சமுதாயத்தின்‌ வன்மை மென்மைகளை,. 
மேடு பள்ளங்களை நேரில்‌ கண்டறிந்த பெற்றியரென்னும்‌ பேறு: 
பெற்றவர்‌ இவர்‌. 

நம்‌ கழகம்‌ உருவாவதற்கான கருவினை அமைத்தவர்‌ தனித்‌. 
தமிழ்த்‌ தந்தை மறைமலையடிகள்‌ ; அந்தக்‌ கருவினைக்‌ கழகக்‌. 
குழந்தையாக்கிப்‌ பெற்றெடுத்துப்‌, பேணிக்‌ காத்துப்‌, போற்றி 
வளர்த்தவர்கள்‌ திருவரங்கம்‌ பிள்ளையும்‌, அவர்‌ தம்‌ இளவல்‌ தீரு. 
வ. சுப்பையா பீள்ளையுமாவர்‌. பாவாணர்‌ பார்வையில்‌ இம்‌ முப்‌ 
பெரும்‌ தமிழறிஞர்களும்‌ எந்த அளவிற்கு உயர்ந்த வைரங்களாக. 
ஒளிர்கின்‌ றனர்‌ என்பதை இவண்‌ ஆய்வோம்‌. 


பாவாணர்‌, தமது தமிழிலக்கிய வரலாற்றில்‌ ஏனைய: 
வரலாற்றாசிரியர்கள்‌ சொல்ல மறந்த--மறைத்த--மறுத்த 
தமிழறிஞர்‌ பலரை மனந்‌ திறந்து பாராட்டுகின்றார்‌ ; எனினும்‌ 
அவர்‌ நம்‌ மறைமலையடிகளாரைப்பற்றியும்‌, திருவரங்கம்‌ பிள்ளை 
பற்றியும்‌ கூறுவது வியப்பையும்‌ மகிழ்வையும்‌ ஒருங்கே அளிக்கின்‌. 
றது: 

“பொதுத்‌ தமிழிலக்கிய மனைத்தும்‌ பொருந்தக்‌ கற்று. 
ஆங்கிலரும்‌ வியக்கும்‌ அழகிய ஆங்கில நடை கைவரப்பெற்று,. 
ஆரிய மறைகளையும்‌ ஆழ்ந்து ஆராய்தலுற்றுக்‌, கடந்த மூவாயிரம்‌ 

ண்டாக மறைந்து கிடந்த தனித்‌ தமிழை மீட்டு, எப்பொருள்‌ 
பற்றியும்‌ செந்தமிழில்‌ எழுத வொண்ணும்‌ என்னும்‌ உண்மையை 
நாட்டிய மறைமலையடிகள்‌ திருவள்ளுவர்க்கு அடுத்தபடியாக. 
வைத்‌ தெண்ணத்‌ தக்க தனிப்‌ பெருந்‌ தகுதியுடையவராவர்‌.'!' 
(த. இ. வர. பக்‌., ௨௩௩.) 


தமிழினம்‌ ஆரியத்தினின்றும்‌ விடுதலை பெற்றுத்‌ தனிப்‌: 
பெரும்‌ இனமாக விளங்க வேண்டி உழைத்த பல்லோருள்ளும்‌ 


மூத்தவர்‌ : முதன்மையானவர்‌ நந்த பெரியார்‌ ஆவார்‌. அவர்க்‌ . 


குப்‌ பெரியார்‌' என்னும்‌ வையம்‌ புகழும்‌ விருதினை வழங்குவதில்‌ 
பெருமளவு துணை நின்றவர்‌ மறைமலையடிகளாரின்‌ திருமகளார்‌ 
நிலாம்பிகை யம்மையாரே. இவரைக்‌ காதலித்துக்‌ கடிமணம்‌ புரிந்து 
காலமெல்லாம்‌ குவலயம்‌ போற்ற வாழ்ந்த பெருந்தகை 
திருவரங்கம்‌ பிள்ளையாவார்‌. அவரைப்பற்றிப்‌ பாவாணர்‌ கூறுகின்ற, 
கருத்து நல்ல தொரு “செய்திப்‌ புதையல்‌! எனத்‌ திகழ்கின்றது : 


NN 


பரல்‌-இ] பாவாணர்‌ பார்வையில்‌ நம்‌ கழகம்‌!” ௨௧3. 


“இவர்‌ (திருவரங்கம்‌ பிள்ளை) 1920இல்‌ சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழகத்தோடிணைந்த திருநெல்வேலித்‌ தென்னிந்‌ 
தியத்‌ தமிழ்க்‌ கழகத்தைத்‌ தோற்றுவித்தும்‌, 1927இல்‌ “செத்‌ 
தமிழ்ச்‌ செல்வீ' என்னும்‌ செந்தமிழ்‌ மாதிகையைத்‌ தொடங்கு 
வித்தும்‌, தமிழைத்‌ தாய்‌ போற்‌ பேணிக்‌ காக்கவும்‌, இந்தியை 
வன்மையால்‌ எதிர்க்கவும்‌, திருக்‌ கோயில்‌ வழிபாட்டைப்‌ புதுப்‌ 
பிக்கவும்‌, தமிழர்‌ : தன்மானத்தோடு வாழவும்‌, எல்லாப்‌ 
புலவரையும்‌ ஒன்றாய்‌ இணைக்கவும்‌, ஆயிரக்‌ கணக்கான செந்தமிழ்‌ 
நூல்களை அச்சிட்டு நேர்மை விலைக்கு விற்கவும்‌, தமிழ்‌ ஆராய்ச்சி 
யை ஊக்கவும்‌, தமிழை உலகெங்கும்‌ பரப்பவும்‌, இயன்றவரை 
தமிழ்ப்‌ பெரும்‌ புலவர்க்குப்‌ பிழைப்‌ பூட்டவும்‌, ஆழ அடிகோலி 
யவர்‌. (த. இ. வர., பக்‌.. ௨௨௭.,) 


இன்றைய, நம்‌ கழகத்தின்‌ ஆட்சியாளர்‌ திரு. வ. சுப்பையா 
பிள்ளை அவர்களைப்‌ பீன்‌ வருமாறு பாராட்டுகின்றார்‌ பாவாணர்‌ : 


“திரு. வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌, பொது அன்பில்‌ 
தமையனாரிற்‌ சற்றுக்‌ குறைந்தவரேனும்‌, தமிழார்வத்தில்‌ இம்மி 
யுங்‌ குன்றியவரல்வர்‌ ; நூல்‌ வெளியீட்டுத்‌ திறனிலும்‌, வணிகத்‌ 
திறனிலுமோ தமையனாரிலும்‌ பன்மடங்கு விஞ்சியவரே. மூத்தது 
மோழை என்பது . தமையனார்க்குச்‌ சற்றும்‌ பொருந்தாவிடினும்‌, 
இளையது கரளை என்பது தம்பியார்க்கு முற்றும்‌ பொருந்தும்‌. 
சிவக்‌ கொண்‌ முடிபு (சைவ சிந்தாந்த) நூற்பதிப்புக்‌ கழகமும்‌, 
மறைமலையடிகள்‌ நூல்‌ நிலையமும்‌, இன்றுள்ள விரிவும்‌, பெருமை 
யும்‌ பெற்றிருப்பதற்குத்‌ திரு. சுப்பையா பிள்ளையின்‌ அகப்புறக்‌ 
கரணவுழைப்பே முற்றுங்‌ காரணம்‌. 


“ஒவ்வொரு தொழிற்கும்‌ ஒவ்வொரு தனித்திறன்‌ உள்ளது. 
நூல்‌ வெளியீட்டுத்‌ திறனை இயற்கையாகவே முற்றும்‌ பெற்றவர்‌ 
திரு. வ. சுப்பையா பிள்ளை.'? 


ஆயிரத்‌ தொண்ணூறாட்டை முற்றமிழர்‌ (14௩115, Thousand 
and Eight hundred years ago) என்னும்‌ ஆங்கில நூல்‌, திரு. 
வ. சுப்பையாபிள்ளையால்‌ வெளியிடப்பெற்று 12 உருபாவீற்கு 
விற்கப்பட்ட போதும்‌, அதை அறியாத ஒரு மேலைச்‌ செல்வர்‌, 
அதன்‌ பழம்படி யொன்றை, மூர்‌ அங்காடியில்‌ 600 உருபா 
கொடுத்து வாங்கிச்‌ சென்றார்‌. இதிலிருந்து, திரு சுப்பையா 
பிள்ளையின்‌ நூற்‌ பதிப்புத்‌ தொண்டின்‌ பெருமையை உணரலாம்‌.?* 
(செந்தமிழ்ச்‌ செல்வி. சிலம்பு ௫௪. பரல்‌ 5; பக்‌. ௬, ௪.) 


௨௧௨ செந்தமிழ்ச்‌ செல்வி 


- இறுதியில்‌, - ஒட்டு மொத்தமாக நம்‌ கழகத்தைப்பற்றிப்‌ 
பாவாணர்‌ கூறும்‌ உண்மையுரை, உண்மைத்‌ தமிழர்‌ ஒவ்வொரு 
வரின்‌ உள்ளத்திலும்‌ எழுச்சியைத்‌ தோற்றுவித்துத்‌ தலை நிமிரச்‌ 
செய்கின்றது : 

வாள்‌ போற்‌ பகைவரும்‌, கேள்‌ போற்‌ பகைவரும்‌, தமிழை 
ஒரு சிறப்புமற்ற பன்மொழிக்‌ கலவையான புன்சிறு புதுமொழி 
யாகக்‌ காட்டி வருகின்றனர்‌. இதைக்‌ கடந்த அறுபான்‌ ஆண்‌ 
டாகச்‌ சை. சி. நூ. ப. கழகம்‌ பல்வகையில்‌ எதிர்த்து வருவதைத்‌ 
தமிழுலகம்‌ நன்கறியும்‌. இக்‌ கழகம்‌ இன்றேல்‌ தமிழ்‌ இன்று 
இந்‌ நிலையில்‌ இருந்திராது.'' (செந்தமிழ்ச்‌ செல்வி சிலம்பு 
௫௪. பரல்‌ க: பக்‌. ௪.) 


இப்பொழுது, நம்‌ கழகமென்னும்‌ சீரிய அமைப்பிற்குப்‌ 
பொது மேலாளராகத்‌ தொண்டாற்றி வருபவர்‌ திரு இரா. முத்துக்‌ 
குமார சுவாமி ஆவார்‌. இவரை, இன்றைய “இளைய தலையின்‌ எழு 
ஞாயிறு! என்று பாவாணர்‌ பன்முறை நண்பர்களிடம்‌ உரையாடு 
கையில்‌ பாராட்டி மகிழ்வார்‌ என்பதை அறிகையில்‌ உள்ளம்‌ பெரு 
மிதத்தால்‌ துள்ளுகின்றது. 

மலையெனத்‌ திமிர்ந்த தோளும்‌, முத்தமிழ்‌ போற்றும்‌ 
நெஞ்சும்‌, அலையெனத்‌ தவழும்‌ முடியும்‌, ஆவலைத்‌ தூண்டும்‌ 
மொழியும்‌, சிலையென நிமிர்ந்த வடிவும்‌, திங்களை உமிழும்‌ 
விழியும்‌ கொண்டு, கலையெனத்‌ திகழ வாழும்‌ கனிதமிழண்ணல்‌ 
திரு. முத்துக்‌ குமார சுவாமி அவர்கள்‌ ஒரு: நடமாடும்‌ நூலகம்‌, நம்‌ 
கழகம்‌ இதுகாறும்‌ வெளியிட்டுள்ள ஏறத்தாழ 2000 நூல்கள்‌ 
மட்டுமின்றிப்‌, பல்லாயிரக்கணக்கான ஏனைய தமிழ்‌-ஆங்கில 
நூல்களைப்பற்றிய குறிப்புக்களும்‌, சிறப்புக்களும்‌ இவரது அறிவுச்‌ 
சுரங்கத்தினுள்‌ பொதிந்தும்‌, பதிந்தும்‌ கிடக்கின்றன. 

இத்தகைய சீரிய சான்றோரின்‌ அருந்‌ தலைமையின்‌ கீழ்‌ 
நம்‌ கழகமும்‌, நம்‌ கழகத்தின்வழி நாம்‌ நாளும்‌ போற்றும்‌ நற்‌ 
றமிழும்‌ மண்‌ விரிந்த இடமெங்கும்‌ விண்முட்டும்‌ புகழ்‌ பெறும்‌ 
என்பது உள்ளங்கை நெல்லிக்‌ கனி, 


வளர்க நம்‌ கழகம்‌. 
வாழ்க பாவாணர்‌ புகழ்‌. 


வாழிய செந்தமிழ்‌ ! 


குறி கூறும்‌ மகளிர்‌ 
[திருவாட்டி நிர்மலா மோகன்‌, எம்‌.ஏ., எம்‌. ஃபில்‌., மதுரை.] 
(முன்‌ இதழ்‌ ௧௮௪ஆம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 


2. 4. இவ்வாறே, பெருங்கதையிலும்‌, “சேரியாயத்துச்‌ 
செம்முதிர்ப்‌ பெண்டிரோடு, கட்டறி மகடூஉ,  கடிமுறத்திட்ட 
வட்ட நெல்லு மாண்பில பெரிதெனக்‌, குற்றமுண்டெனிற்‌ 
கூறுமின்‌ எமக்கு என, செம்முதிர்ப்‌ பெண்டிர்‌ வினவக்‌, கட்டுவிச்சி 
தெய்வமேறிக்‌ கையும்‌ உச்சிமேலுயர நீட்டி, மயிர்‌ சிலிர்த்து, 
உடல்‌ கூசி வாய்‌ விரித்துக்‌ குறி சொல்கின்றாள்‌ (பெருங்கதை, 
உஞ்சைக்‌ காண்டம்‌, 295 - 298). 


2. 5. நச்சினார்க்கினியர்‌, “கட்டினும்‌ கழங்கினும்‌' என 
வரும்‌ தொல்காப்பியக்‌ களவியல்‌ நூற்பா வரிகளுக்கு விளக்கம்‌ 
அளிக்கும்போது, *கட்டுவிச்சியும்‌ வேலனுந்‌ தாம்‌ பார்த்த கட்டி 
னானுங்‌ கழங்கினானுந்‌ தெய்வத்திற்குச்‌ சிறப்புச்‌ செய்யாக்கால்‌ 
இம்‌ மையல்‌ தீராதென்று கூறுதலின்‌, அவ்விருவரும்‌ தம்மி 
னொத்த திறம்பற்றியதனையே செய்யுஞ்‌ செய்தியிடத்தும்‌' (நச்சி 
னார்க்கினியர்‌ உரை, தொல்‌. பொருள்‌. ப. 139) எனக்‌ £கட்டுவிச்சி' 
என்னும்‌ சொற்றொடரைக்‌ கையாண்டுள்ளார்‌. 

3.1. பத்தாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னர்த்‌ தோன்றிய 
கலம்பகங்களில்‌ “குறம்‌' என்னும்‌ ஓர்‌ உறுப்பு இடம்‌ பெற்றுள்ளது. 
இவ்வுறுப்பில்‌, குறத்தி தன்‌ குடிச்சிறப்பு, குறிச்சிறப்பு, குறி 
கூறும்‌ முறை, நன்னிமித்தம்‌ பார்த்தல்‌ ஆகியவற்றுள்‌ ஒன்றோ 
அன்றி இரண்டோ கூறித்‌ தலைவன்‌ விரைவில்‌ வந்து சேர்வான்‌ 
என்று கூறுவதாக அமைந்துள்ளது. திருப்பாதிரிப்புலியூர்க்‌ 
கலம்பகத்தில்‌, “முறத்தில்‌ இட்ட நெல்லை வறுத்துப்‌ பார்த்துக்‌ 
குறி கூறுவேன்‌? (பா. 74) என உரைக்கின்றாள்‌ குறத்தி. 
“சுளகில்‌ இட்ட நெல்லை எண்ணிப்‌ பார்த்து, அஃது 
ஒற்றை எண்ணாக வந்தால்‌ நன்மை, இரட்டை எண்ணாக 
வந்தால்‌ தீமை” (பா. 50) என்று கொள்ளும்‌ முறையினைத்‌ 
திருவருணைக்‌ கலம்பகத்தில்‌ காண்கிறோம்‌. “முறத்தில்‌ உன்தாய்‌, 
கொணர்ந்து போட்ட நெல்லை ஆராய்ந்து குறி கூறுமிடத்து, நீ 
மனத்தில்‌ நினைத்த பொருள்‌ ஒன்று உண்டு' என்று கூறித்‌ 
தலைவனின்‌ அங்க அடையாளம்‌ கூறும்‌ செய்தி (பா. 77) மதுரைக்‌ 
கலம்பகத்தில்‌ இடம்‌ பெற்றுள்ளது. இக்‌ குறத்தியர்‌ இளைய 
வயதினர்‌. “இடப மால்‌ வரையில்‌ வாழும்‌ இளங்குறப்பாவை 


௨௧௪ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு- நிச 
யான்‌" என்று அழகர்‌ கலம்பகக்‌ குறத்தி கூறிக்கொள்வது 
இதனை உணர்த்தும்‌. 


3.2. மீனாட்சியம்மை குறத்திலும்‌ கட்டுப்‌ பார்க்கும்‌ 
வழக்கம்‌ கூறப்படுகின்றது. “இந்‌ நாழி நெல்லையு முக்கூறு 
செய்து ஓர்‌ கூற்றை இரட்டைப்பட எண்ணினபோது ஒற்றைப்‌ 
பட்ட தம்மே, உனக்கு முன்‌ வெள்ளிமலைப்‌ பிள்ளையார்‌ வத்துதித்‌ 
தார்‌, உனக்கினி யெண்ணின கருமம்‌ இமைப்பினிற்‌ கைகூடும்‌” 
(பா. 26) என்று தலைவிக்குக்‌ குறியுரைக்கின்றாள்‌ குறத்தி; 


4. குறவஞ்சி 

குறி கூறும்‌ பெண்ணிற்கு முக்கியத்துவம்‌ அளிக்கும்‌ வகை 
யில்‌ அவள்‌ பெயராலேயே எழுந்த இலக்கியம்‌ குறவஞ்சி. இதில்‌ 
அவள்‌ குறத்தி என்றும்‌, குறவஞ்சி என்றும்‌, சிங்கி என்றும்‌ 
அழைக்கப்பெறுகின்றாள்‌. i 


4,1. பாட்டுடைத்‌ தலைவனின்‌ சிறப்புக்களைப்‌ பாடிவரும்‌ 
குறத்தியைச்‌ சிறப்பாக வருணிக்கின்றார்‌ குறவஞ்சி ஆசிரியர்‌ ; 


இலகுநீ றணீர்து திலகமும்‌ எழுதிக்‌ 
குலமணிப்‌ பாசியும்‌ குன்றியும்‌ புனைந்து 
கலவை? சர்‌ மருங்கிற்‌ சாத்திய கூடையும்‌ 
வலதுகைப்‌ பிடித்த மாத்திரைக்‌ கோலும்‌ 
மொழிக்கொரு பசப்பும்‌ முலைக்கொரு குலுக்கும்‌ 
விழிக்கொரு சிமிட்டும்‌ வெளிக்சொரு பகட்டுமாய்‌ 
உருவசி அரம்பை கருவமும்‌ அடங்க 
முறுவலின்‌ குறும்பால்‌ முனிவரும்‌ அடங்கச்‌ 
சமனிக்கும்‌ உரையாற்‌ சபையெலாம்‌ அடங்கக்‌ 
கமனிக்கும்‌ மவரும்‌ கடைக்கணால்‌ அடங்க?” 

... (குற்றாலக்குறவஞ்சி, பா. 41 : 19 - 28) 


என்று அவள்‌ பார்வையாலேயே அனைவரையும்‌ அடக்கிவரும்‌ 
எழில்‌ அவளது இளமையைக்‌ காட்டுவதாக அமைகின்றது. 
எனினும்‌ அவள்‌ ஒரு குழந்தையை ஈன்றவள்‌. தலைவியிடம்‌ 
தன்‌ கைக்குழந்தையின்‌ தலைக்கு எண்ணெய்‌ வேண்டுவது இதனை 
உணர்த்தும்‌. 

4. 2. சங்க இலக்கிய அகவன்மகளிர்‌ இயல்புகள்‌ அனைத்‌ 
தும்‌ குறவஞ்சிக்கும்‌ ஏற்றிக்‌ கூறப்பட்டுள்ளன. அகவன்மகள்‌ 
கையில்‌ சிறுகோல்‌ வைத்திருந்தாள்‌; குறவஞ்சியும்‌ மாத்திரைக்‌ 
கோலும்‌, குறக்கூடையும்‌ வைத்திருக்கிறாள்‌. அகவன்மகள்‌ 


பரல்‌-ட] குறி கூறும்‌ மகளிர்‌ ௨௧௫ 


சங்குமணி அணிகலன்களை: அணிந்திருந்தாள்‌; குறவஞ்சி பாசி 
மணிகளையும்‌ மற்றும்‌ பல்வேறு அணிகலன்களையும்‌ அணிந்திருக்‌ 
கிறாள்‌. அகவன்மகள்‌ மலைவளம்‌ பாடுகின்றாள்‌; குறவஞ்சியும்‌ 
மலைவளம்‌, நாட்டுவளம்‌ முதலியன பாடுகின்றாள்‌. ஆயின்‌ சங்க 
காலந்நொட்டு குறம்‌' இலக்கியக்‌ காலம்‌ வரை கூறப்பட்ட கட்டுப்‌ 
யார்க்கும்‌ வழக்கம்‌--முறத்தில்‌ நெல்லை எண்ணிப்‌ பார்த்துக்‌ குறி 
கூறுதல்‌--குறவஞ்சியில்‌ இல்லை. குறவஞ்சிக்‌ குறத்தி. நன்னி 
மித்தம்‌ நோக்கியும்‌, தெய்வம்‌ ஏறப்பெற்றும்‌ குறியுரைக்கின்றாள்‌. 
தன்‌ குல தெய்வங்களையெல்லாம்‌ வேண்டிக்‌ குறி சொல்லத்‌ 
தொடங்கியவள்‌, *என்‌ உதட்டிலும்‌ நாவிலும்‌ சொல்‌ சொல்‌ 
என்று சக்கம்மா தேவி வந்து துள்ளுகின்றது. . குறளிப்பேய்‌ 
வந்து சொல்லும்படி என்‌ வாயின்மேல்‌ குத்துகின்றது. இனி 
மேல்‌ நீ கேட்ட குறியைச்‌ சொல்லுகின்றேன்‌ கேட்பாயாக” 
(குற்றாலக்குறவஞ்சி பா. 79) - என்று கூறிக்‌ குறி சொல்லுகிறாள்‌. 
“குறி நான்‌ சொல்வதோ, என்‌ கருத்திலிருந்து உரைக்கின்றாள்‌ 
.எக்கலாதேவி' என்று சரபேந்திர பூபால குறவஞ்சியும்‌ (பா. 54 : 
15), “எடுத்துக்‌ கடிக்கு முன்னே இதயம்‌ முற்று அருள்‌ ஆவேசம்‌ 
கொடுக்குது, நலம்‌ உண்டு என்று குறிமுகத்‌ தெய்வம்‌ வந்து 
முடுக்குது சொல்‌ என்று என்னை (கீர்த்தனை : 51) என்று 
அழகர்‌ குறவஞ்சியும்‌ தெய்வமேறிக்‌ குறி சொல்பவர்களாகவே 
.படைக்கப்பட்டுள்ளனர்‌. ம்‌ 

4. 8. குறம்‌, குறவஞ்சி ஆகியவற்றில்‌ வரும்‌ குறத்தியர்‌, 
குறி சொல்லத்‌ தொடங்குமுன்‌ சில நடைமுறைகளைக்‌ கையாள்‌ 
கின்றனர்‌. தரை மெழுகிக்‌ கோலமிட்டு, நிறைநாழி நெல்லளந்து, 
பிள்ளையார்‌ உருப்பிடித்து வைத்து, அதற்கு அருகம்புல்‌ சார்த்தி, 
தீபதூபம்‌ இட்டுப்‌, பழம்‌, தேங்காய்‌, அவல்‌, பொரி முதலான 
வற்றைப்‌ படைத்து வணங்குகின்றனர்‌. இது, சங்க இலக்கியத்‌ 
தில்‌ வெறியாடலின்போது, செம்மறி அறுத்து, குருதிப்பலியிட்டு, 
தினைப்‌ பிரப்பையும்‌, மலரையும்‌ படைத்து வழிபடுவதனைப்போன்று 
அமைந்துள்ளது (குறுந்‌. 269; திருமுருரு 218). சிலப்பதிகாரத்‌ 
திலும்‌, சாலினி தெய்வமேறப்பெற்றபோது, அவளைக்‌ கொற்ற 
-வையாக எண்ணி வழிபடும்‌ மறவர்கள்‌, சந்தனம்‌, அவரை, 
துவரை முதலியவற்றின்‌ அவியல்‌, எட்கசியும்‌ நிணங்கலந்து 
துழந்தட்ட சோறு, மலர்கள்‌, அகிற்புகை, பிற மணப்பொருள்கள்‌ 
ஆகியவற்றைப்‌ படைத்து வணங்குவது (சிலப்‌. வேட்டுவவரி : 
- 36 - 39) கருதத்தக்கது. பின்னர்‌, பக்தி இயக்கக்‌ காலத்தில்‌, 
கும்மாழ்வார்‌ “இக்‌ கட்டுவிச்சி சொற்கொண்டு.... கள்ளும்‌ 
இறைச்சியும்‌ தூவேன்மின்‌? என்று பலியிடும்‌ வழக்கத்தைக்‌ 
கடிந்துரைக்கின்றார்‌. எனவே, நம்மாழ்வாருக்குப்‌ பின்‌ தோன்றிய 


௨௧௭௬ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௫௭- 


குறிகூறும்‌ இலக்கியங்கள்‌ குருதிப்‌ பலியைத்‌ தவிர்த்து, அவல்‌. 
பொரி, தேங்காய்‌, பழம்‌ போன்ற பொருட்களைப்‌ படைத்து: 
வணங்கும்‌ வழக்கத்தையே சுட்டக்‌ காண்கிறோம்‌. , 


4, 4. கலம்பகம்‌, குறம்‌, குறவஞ்சி ஆகியவற்றில்‌ வரும்‌ 
குறத்தியர்‌ வறுமையுற்றவராகவே காணப்படுகின்றனர்‌. பற்பல 
அணிகளை அணிந்திருந்ததாகக்‌ கூறப்படும்‌ குறவஞ்சிக்‌ குறத்தி 
முதலில்‌ தன்‌ பசி ஆறிடக்‌ கஞ்சி வேண்டுகின்றாள்‌; பின்‌ வெற்‌: 
நிலை, பாக்கு, புகையிலை வேண்டுகிறாள்‌ (குற்‌. குற. பா. 64). தன்‌ 
கைக்குழந்தையின்‌ தலைக்கு எண்ணெய்‌ வேண்டுகிறாள்‌ ஒருத்தி 
(சரபேந்திர பூபால குறவஞ்சி பா. 50); தனக்குப்‌ புடைவை: 
வேண்டுகிறாள்‌ மற்றொருத்தி (கும்பேசர்‌ குறவஞ்சி. பா. 67 : 2); 
இவ்வளவும்‌ வேண்டும்‌ குறத்தி, இந்த வகையில்‌ தமக்கு உதவு: 
தல்‌ இவ்வுலகில்‌ பண்டுதொட்டு இருந்துவரும்‌ முறைமைதான்‌ 
என்பதையும்‌ கூறுகின்றாள்‌ : 

“இந்த வகையெல்லாம்‌ எங்கட்‌ 8ந்திடுதல்‌ அம்மே பாரில்‌ 
எங்கும்‌ உள்ள முறைமையதாம்‌--இன்றைக்கல்ல அம்மே”! 

௫ (சர. குற. பா. 50 - 6) 
மீனாட்சியம்மை குறத்தில்‌ வரும்‌ குறத்தி, தான்‌ வறுமையுற்ற 
இறந்‌ நிலைக்குக்‌ காரணம்‌ தன்‌ சக்களத்தி என உரைக்கின்றாள்‌. 
(முன்பு குறவர்‌ மலையாட்சியையே வள்ளி தனக்குச்‌ சீதனமாக 
வழங்கினோம்‌. ஆனால்‌ இப்பொழுது பிள்ளை தலைக்கு எண்ணெய்‌ 
இல்லை; அரைக்கும்‌ ஒரு துணியில்லை; என்‌ மாற்றாள்‌ வந்ததற்‌: 
பின்‌ வறுமையுற்றோம்‌'--மீ. குறம்‌. பா. 20). 


5. முடிவுகள்‌ : 


5, 1. நெல்லையோ அன்றிக்‌ கழற்சிக்‌ காய்களையோ 
எண்ணிப்‌ பார்த்துக்‌ குறியுரைக்கும்‌ கட்டுப்‌ பார்த்தலும்‌, கழங்குப்‌: 
பார்த்தலும்‌, தெய்வம்‌ ஏறப்பெற்றுக்‌ குறி கூறும்‌ வெறியாடலும்‌ 
சங்க இலக்கியங்களில்‌ குறி பார்க்கும்‌ முறைகளாக அமைந்திருக்க, 
இடைக்‌ காலத்தில்‌ வெறியாட்டுக்‌ குறைந்து, கட்டுப்‌ பார்த்தல்‌ 
சிறப்புற்றது என்பதும்‌, குறவஞ்சி இலக்கியக்‌ காலத்தில்‌ 
வெறியாடலில்‌ ஒரு பகுதியான தெய்வமேறிக்‌ குறி சொல்லுதல்‌ 
நிலைத்திருக்க, மற்றொரு பகுதியான செம்மறியறுத்துப்‌ பலியிட்டு 
வெறியாடலைத்‌ துவங்கும்‌ வழக்கம்‌ அருகியது என்பதும்‌ புலனா. 
கின்றன. 


5.2. சங்க இலக்கியங்களில்‌ குறி கூறும்‌ மகளிர்‌ முதிய: 
வயதினராகச்‌ சித்திரிக்கப்பட்டுள்ளனர்‌; ஆயின்‌ இடைக்கால 


பரல்‌-இ] குறி கூறும்‌ மகளிர்‌ ௨௧௪- 


இலக்கியங்களிலும்‌, கலம்பகம்‌, குறம்‌, குறவஞ்சி ஆகியவற்றிலும்‌ - 
இடம்பெறும்‌ குறிகூறும்‌ மகளிர்‌ இளைய வயதினர்‌; குழந்தையை 
ஈன்றவர்‌ என்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


5. 8. குறி கூறும்‌ மகளிரைக்‌ குறிப்பிடும்‌ சொல்லாட்சி 
களும்‌ காலந்தோறும்‌ மாறி வந்திருக்கின்றன. சங்க இலக்கியங்‌ 
களில்‌ அகவன்மகள்‌, செம்முதுபெண்டிர்‌, முதுவாய்ப்‌ 
பெண்டிர்‌, முதுவாய்ப்‌ பொய்வல்‌ பெண்டிர்‌, அறியுதர்‌ என்னும்‌ . 
சொல்லாட்சிகளும்‌, இடைக்கால இலக்கியங்களில்‌ கட்டுவித்தி, 
கட்டுவிச்சி, கட்டறி மகடூஉ ஆகிய சொல்லாட்சிகளும்‌, குறம்‌, 
குறவஞ்சி, கலம்பகம்‌ ஆகிய இலக்கியங்களில்‌ குறத்தி, குறவஞ்சி; 
சிங்கி ஆகிய சொல்லாட்சிகளும்‌ குறி கூறும்‌ மகளிரைக்‌ குறிப்பிடு. 
வனவாக அமைந்துள்ளன. 


சரவகத்ழில்‌ தமிழ்க்‌ கடவுள்கள்‌ 


சாவகத்‌ இவில்‌ காணப்படும்‌ திருக்‌கோயில்களுள்‌ பல 
சிவனுக்கு உரியன. சாவகமக்களின்‌ அமரமாலை என்னும்‌ நூல்‌ 
மிகத்‌ தொன்மை வாய்ந்தது. அஃது அந்நாட்டு மக்கள்‌ வழி 
பட்டதெய்வங்களைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது. அந்நூலின்‌ மூலம்‌ 
சாவகத்‌ இவினர்‌ சிவபெருமானையே முழுமுதற்‌ கடவுளாகக்‌ 
கொண்டு வழிபட்டார்கள்‌ என்று தெரிகிறது. சிவன்‌, 
ஈஸ்வரன்‌, குரு என்னும்‌ பெயர்களால்‌ அவர்கள்‌ வழிபட்டு வந்‌ 
இருக்கின்றை. சுமத்திராவிலே லாரா யொங்ராங்‌ என்னும்‌ 
இடத்தில்‌ பல ஆலயங்கள்‌ அழிந்து கடக்கின்றன. அதன்‌: 
நடுவில்‌ பெரிய சிவன்‌ கோயிலும்‌ திருமால்‌, நான்முகன்‌ 
கோயில்களும்‌ எதிரே நந்தியின்‌ ஆலயமும்‌ கரணப்படுகின்‌ 
றன. இஃதன்றி மங்கைபங்கன்‌ திருவடிவமும்‌ தென்படுகின்‌ 
றது, கணபதியின்‌ வடிவங்கள்‌ பல இங்குள்ளன. இவைகள்‌ 
எல்லாம்‌ தமிழகத்தில்‌ உள்ள கோயில்களில்‌ கரணப்படும்‌” 
படிமங்களை யொத்தனவாகவே காணப்படுகின்றன. 
இங்குச்‌ சைவர்கள்‌ வணங்கும்‌ சிவன்‌, நான்முகன்‌, இரு... 
மால்‌, அகத்தியர்‌ (சிவகுரு), கணபதி, முருகன்‌ முதலிய 
இலைகளோடு (இலட்சுமீ) திருமகள்‌ சிலையும்‌ கிடைத்துள்ளன. 
இருமகள்‌ சாவகமக்களால்‌ கிலம்‌ செழிப்புறச்‌ செய்யும்‌ தெய்வ 
மாகவும்‌ செல்வந்தரும்‌ தெய்வமாகவும்‌ எண்ணி வழிபடப்‌. 
பட்டு வருபவளாகும்‌. 
நுண்கலைச்‌ செல்வர்‌ திரு. ௮. இராகவன்‌; 
(தமிழக சவாகக்‌ கலைத்‌ தொடர்புகள்‌, பச்‌, 19), 


தொல்காப்பியம்‌, புள்ளிமயங்கியல்‌--15 
[ஆபிரகாம்‌ அருளப்பன்‌] 


மகர விறுதி வேற்றுமை யரயீற்‌ 
றுவரக்‌ கெட்டு வல்லெழுத்து மிகுமே. 
மகர மெய்யெழுத்தை இறுதியிற்‌ கொண்ட பெயர்ச்சொற்கள்‌ ஸு 
்‌ நிலைமொழியாகவும்‌; க, ௬, த; ப என்னும்‌ வல்லெழுத்துக்களை 
முதலாகக்கொண்ட சொற்கள்‌ வருமொழியாகவும்‌ வேற்றுமை 
வழியில்‌ புணர்நிலை பெறும்போது நிலைமொழி இறுதியாகிய மகர 
மெய்‌ முழுவதும்‌ கெடும்‌. வருமொழி முதலிலுள்ள வல்லெழுத்‌ 
துக்கள்‌ ௧, ௪; த; ப மிக்கு நிற்கும்‌ : 
மரம்‌--கோடு மரக்கோடு; மரம்‌-செதிள்‌ எ மரச்செதிள்‌; 
மரம்‌--தோல்‌ -மரத்தோல்‌; மரம்‌ பூஃ மரப்பூ; 
குன்றகம்‌-- காடு குன்‌ றகக்காடு; குன்‌ றகம்‌--சீறூர்‌ - 
குன்றகச்‌ சீறூர்‌; குன்றகம்‌-டதேன்‌ - குன்றகத்தேன்‌; குன்ற 
கம்‌4-பாவை குன்றகப்‌ பாவை. 
மகரம்‌--குழை ௪ மகரக்குழை; மகரம்‌--செப்பு ௪ மகரச்செப்பு; 
மகரம்‌ தூண்‌ மகரத்தூண்‌; மகரம்‌--பகுவாய்‌ - மகரப்பகுவாய்‌; 
சங்கம்‌ “காலம்‌ = சங்கக்‌ காலம்‌; சங்கம்‌-- செய்யுள்‌ சங்கச்‌ செய்‌ 
யுன்‌; சங்கம்‌ தோன்றல்‌ ௪ சங்கத்‌ தோன்றல்‌; சங்கம்‌ 4 பாடல்‌ = 
சங்கப்‌ பாடல்‌. ்‌ 
வடமொழிப்‌ பற்றுடையார்‌ சங்கம்‌, காலம்‌ என்ற சொற்களை 
வடமொழியாக மதித்து, *இடையுரி வடசொலினியம்பீய கொளா 
தவும்‌'; எனவரும்‌ நன்னூல்‌ புணரியற்‌ புறனடை நூற்பாவைச்‌ 
சான்று காட்டி, *இயல்பினும்‌ விதியினு நின்ற வுயிர்முன்‌ கசதப 
மிகும்‌; எனவரும்‌ நன்னூல்‌ விதியைப்‌ புறக்கணித்து, சங்கம்‌-- 
காலம்‌ சங்கக்‌ காலம்‌ என வருதலை மறுத்துச்‌ சங்ககாலம்‌ என 
வருமொழி வல்லெழுத்து மிகாமல்‌ எழுதுதலை உறுதிப்படுத்தி 
விட்டார்கள்‌. ( 
சங்கம்‌, காலம்‌ என்ற இரு மொழிகளும்‌ தமிழ்ச்‌ சொற்களே. 
சங்கம்‌, ஒரு பேரெண்ணைக்‌ குறிக்கும்‌ பொருளில்‌ பரிபரடல்‌ 2- 
13இல்‌ “நெய்தலுங்‌ குவளையு மாம்பலுஞ்‌ சங்கமும்‌' என வருகி 
றது. காலம்‌, தொல்காப்பியத்தில்‌ முப்பத்திரண்டு இடங்களில்‌ 
ஆளப்பட்டுள்ளது. ்‌ 
மற்றும்‌, எச்‌ சொற்களும்‌ தமிழ்‌ எழுத்துக்களால்‌ ஆயனவாக 
நின்று தொடர்நிலை பெறும்போது தமிழ்‌ இலக்கண விதிகட்கு 
ஏற்பப்‌ புணர்‌ நிலை பெறுதலே முறையாகும்‌. 


பரண்டித்துரைத்‌ தேவர்‌ பரிய 
காரவடிச்‌ சிந்து 
[க. சி. கமலையா] 


மதுரையில்‌ நான்காம்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌ நிறுவிய பரண்டித்‌ 
துரைத்‌ தேவர்‌ முருகப்‌ பெருமான்மீது காவடிச்‌ சிந்து பாடினூர்‌- 
அக்‌ காவடிச்‌ சிந்து பாடுவதற்குரிய சூழ்‌ நிலை அமைத்ததைக்‌ 
குறித்து மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க நூற்பரிசோதகச்‌ மு. ரா. அருணா 
சலக்‌ கவிராயர்‌ எழுதிய முகவுரை நோக்கற்பாலது: 


“(ஒரு நரள்‌, பாலவனத்தம்‌ ஜமீந்தாரும்‌, கேட்பார்ப்‌ 
யிணிக்குத்‌ தகையவாய்க்‌ கேளாரும்‌ வேட்ப மொழியும்‌ சொல்‌ 
வன்மையாளரும்‌, இலனென்னு மெவ்வ முரையாமையுங்‌ குல 
நலமுடைய கோமானும்‌, சிவ நேசச்‌ செல்வருமாகிய ஸ்ரீமான்‌ 
பாண்டித்‌ துரைத்‌ தேவரவர்கள்‌ சமூகத்தில்‌ வித்வான்கள்‌ சிலர்‌ 
கூடியிருக்குங்கால்‌, இன்னிசையோடு பாடுமொரு . நண்பர்‌, 
சென்னி குளம்‌ அண்ணாமலை ரெட்டியார்‌ காவடிச்‌ சிந்துக்‌ கண்ணி 
களிற்‌ சிலவற்றைப்‌ பாடச்‌ சிந்தை களி கொண்ட எம்‌ மஜோர்‌, 
இந்தக்‌ காலத்தில்‌ எந்தத்‌ தமிழ்ப்‌ புலவராலும்‌ இவ்வாறு சிந்து 
யாட வியலாது எனக்‌ கூற, அது கேட்ட பிரபு அவர்கள்‌, *அது 
பொருந்தாது ; திருவருளுளதேல்‌, அதனினும்‌ சிறக்கப்‌ பாடுதல்‌ 
கூடாத தன்று', என்று கூறிவிட்டு, சின்னாளில்‌ முகவை சென்று 
திரும்பி வந்தபோது தாங்கள்‌ பாடிக்‌ கொணர்ந்த காவடிச்‌ 
சிந்துச்‌ சந்தங்கள்‌ சிலவற்றை அவர்கள்‌ இன்னிசையுடன்‌ 
படித்துக்‌ காட்டினார்கள்‌. அவற்றை யாங்கள்‌ கேட்டபோது, ஒவ்‌ 
வொரு கண்ணியும்‌ சந்தச்‌ சுவையுடன்‌ எந்தச்‌ சுவையினும்‌ 
முந்தத்தக்கதாக, சொன்னயமும்‌ பொருணயமும்‌ அகப்‌ பொருட்‌ 
டுறை வழாமையும்‌ அமையக்‌, கேட்போருள்ளத்தைப்‌ பெரிதும்‌ 
பிணித்து நிற்றல்‌ கண்டு வியப்பு முவப்பு மடைந்து, பிரபு 
அவர்களை, அக்‌ காவடிச்‌ சிந்தை முற்றுவித்துத்‌ தரல்‌ வேண்டு 
மென்று என்னண்பர்களுடன்‌ யானே முன்னின்று கேட்டுக்‌ 
கொண்டேன்‌. 

“அவர்கள்‌ என்‌ வேண்டுகோளை யேதுவாகக்‌ கொண்டு 
தமது முன்னோர்களால்‌ ஸ்தாபிக்கப்பெற்ற சிவஞானபுசத்துத்‌ 
திருக்கோயில்‌ கொண்டகுளும்‌ சுப்பிரமணிய சுவாமிமீது பத்திரசம்‌ 
யழுக்கவும்‌ மோனை, திரிபு, யமகம்‌, சிலேடை, கற்பனையாகியவை 


௨௨௦ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-இ௬- 


'வண்டியவர ருங்காங்கமையவும்‌ படிப்பவர்‌ கேட்பவர்‌: மனத்தைக்‌. 
கவகும்படி பாடித்‌ தம்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத்து வித்துவான்கள்‌ 
பலருடன்‌ என்னையுஞ்‌ சேர வைத்துக்கொண்டு வாசித்துக்‌. 
காட்டினார்கள்‌. அப்‌ பாடல்களைக்‌ கேட்டாரெல்லாரும்‌ ஒவ்வொரு 
நயங்கருதி இன்னுமொரு தரம்‌ படிக்க வேண்டுமென்று பலரும்‌. 
பல முறை படிக்கச்‌ சொல்லிக்‌ கேட்டுக்‌ கேட்டுப்‌ பரமானந்த 
முற்றனர்‌. யானும்‌ அவ்வாறே கழிபேருவகையிற்‌ களித்தனன்‌.'' 


விநாயகர்‌ துதியாகும்‌ முதலாவது சிந்து அண்ணாமலை ரெட்டி 
யாரின்‌ காவடிச்‌ சிந்தின்‌ விநாயகர்‌ துதிச்‌ சந்தத்தை ஒத்திருக்‌- 
கிறது. அளவும்‌ அவ்வாறே. பாண்டித்‌ துரைத்‌ தேவரின்‌ பாட்டு 
டைத்‌ தலைவன்‌ முகவைச்‌ சிவஞான புரத்தில்‌ கோயில்‌ கொண்‌ 
டெழுந்தருளியிருக்கும்‌ நெடும்‌ பெருஞ்சிமயத்து நீலப்‌ பைஞ்சுனை”' 
யில்‌ வளர்ந்த சேயவன்‌. கார்த்திகைப்‌ பெண்கள்‌ முலைப்பாலருநற் 
திய மணம்‌ மெத்தக்‌ கமழுகின்ற செவ்வாயவன்‌-— தமிழில்‌ சிந்து 
பாட மாபாரதத்தை மாமலையில்‌ வரைந்த செங்கையான்‌ பொற்‌. 
பாதங்களைப்‌ போற்றித்‌ தொழுகின்றார்‌ ஆசிரியர்‌. 


மதியைப்‌ பழித்ததிரு வதனக்‌ கொடிச்சி தரு 
மகளைத்‌ தழுவி மகிழ்‌ கொண்டவன்‌ பத 
யுகனத்‌ தென து துயர்‌ விண்டவன்‌--ஆறு . 
மாதர்‌ முன்பரிவால்‌ வழங்குப யோதரஞ்‌ சொரி பாலருக்திய 
மண மெத்தவே கமழ் செவ்‌ வாயவன்‌--௪ர 
வணநற்றடத்து வளர்‌ சேயவன்‌ 


து.தியைப்‌ புரியுமன்பர்‌ கதியைப்‌ பெறவு மின்ப 
௬௧ மிக்கு தவ வந்த மேலவன்‌--இருள்‌ 
உகமெய்க்க திர்‌ வழங்கு வேலவன்‌--பண்ணை 
குழ்வருஞ்‌ வெ ஞானமா புரி வாழ்தருங்குக னான வேள்விழி 
சுரக்குங்‌ கருணை நன்று கூடவே--சுவை 
பரக்கும்‌ தமிழிற்‌ சந்து பாடவே 


கறை மிக்கெழு பொற்‌ கொன்றைத்‌ தொடையைப்‌ புனிதக்‌ கங்கை 
கதியைப்ப ணீயைக்‌ கொண்ட வேணியார்‌- சிரம்‌ 
விதியைத்து ணியக்‌ கண்ட பாணியார்‌--என்றும்‌ 

சாடியும்பசீசளோ டயன்றுதி பாட மன்றினுள்‌ ஆடுன்றவர்‌ 

நலமிக்க இருமைந்த னயவன்‌-மாது 
வலபைக்கு ளமுகந்த தூயவன்‌ 

மயிற்‌ புகழ்‌ சிறந்த கதையைப்‌ பெரிய தங்க 
மலையிற்றனி வரைந்த செங்கையான்‌- முடித்‌ 
தலையிற்பொ லிவுதந்த கங்கையான்‌--குற 


யரல்‌-௫] பாண்டித்துரைத்‌ தேவர்‌ பாடிய காவடிச்‌ சிந்து ௨௨௧ 


மானனாளுறை ஏனலா ரகல்‌ கரனிலே மத யானையாகிமுன்‌ 
வருபொற்சர ணங்களைப்‌ போற்றியே-—அன்பு 
மருவித்தொ முவன்‌ பணியாற்றியே. 


2 வல்லிக்‌ கொடியை யொத்த குறவர்‌ குலமகள்‌ திங்களைம்‌ 
பழித்த திருமுகம்‌ உடையவள்‌. அத்தகையளைத்‌ தழுவி மகிழ்‌ 
கின்றவன்‌ முருகன்‌. அவனைத்‌ துதிப்பவர்‌ நற்கதியைப்‌ பெறவும்‌ 
இன்பம்‌ பெறவும்‌ இருளகலவும்‌ அருள்‌ புரிபவன்‌ அவன்‌. சிவ 
ஞான புரத்துறை அறுமுக வேள்‌ கருணை சுரக்கும்‌ கண்களை 
யுடையவன்‌. அவன்‌ புகழைத்‌ தமிழ்ச்‌ சிந்திற்‌ பாட மாண்‌ 
போன்ற வள்ளி ' முன்‌.கானிலே மதயானையாய்‌ வந்த மூத்த 
பிள்ளையாரைத்‌ தொழுது பணிகின்றார்‌ -சித்தின்‌ ஆசிரியர்‌. 
கொன்றை மாலையும்‌ நதியும்‌ பாம்பும்‌ சடையிற்‌ சூடிய பெருமான்‌ 
.பிரமனின்‌ தலைகளில்‌ ஒன்றைக்‌ கொய்தவர்‌. மன்றினுள்‌ கூத்தப்‌ 
பெருமான்‌ ஆடும்பொழுது உம்பர்களுடன்‌ அயன்‌, தொழுது 
நிற்கின்றான்‌. சிவ சின்ன ங்களுடன்‌ படைப்புக்‌ கடவுள்‌ இறைவன்‌ 
ஆடலுக்குத்‌ தாளம்‌ கொட்டுவதைப்‌ பேரூர்க்‌ கோயிலின்‌ மண்ட 
பத்திலுள்ள சிற்ப மொன்றில்‌ காணலாம்‌. அம்பலத்திலாடும்‌ 
கடவுளின்‌ மைந்தனாவார்‌ மூத்த பிள்ளையார்‌. கணபதி 
“ஒற்றைக்‌ கட்டை' என்று பெரும்பாலனவர்‌ கொள்வர்‌. ஆனால்‌ 
விநாயகர்‌ வலபைக்கு உளமிகுந்த தூயவர்‌. 


மதியைப்‌ பழித்த திரு வதனக்‌ கொடிச்சி தரு 
மகளைத்‌ தழுவி மகிழ்‌ கொண்டவன்‌ 


முருகன்‌ என்ற சிந்தின்‌ வரிகள்‌, 


“ஒரு மூகம்‌ 
குறவர்‌ மட மகள்‌ கொடிபோல்‌ நுசுப்பின்‌ ' 
மடவரல்‌ வள்ளியொடு ஈகையமர்க்‌ தன்றே”? 


என்ற திருமுருகாற்றுப்டை வரிகளை நினைவூட்டும்‌ வள்ஸி 
தெய்வானையுடன்‌ முருகப்‌ பெருமான்‌ காட்சி தரும்‌ திருமேனிகளை 
உற்று நோக்கின்‌ குமரன்‌ பார்வை வள்ளி பக்கம்‌ சாய்ந்திரும்‌ 
பதைக்‌ காணலாம்‌. 


கொண்டவன்‌ விண்டவன்‌, வாயவன்‌ சேயவன்‌, மேலவன்‌ 
வேலவன்‌, கூடவே பாடவே, வேணியார்‌ பாணியரர்‌, ஆயவன்‌ 
தூயவன்‌, செங்கையான்‌ கங்கையான்‌, போற்றியே என வரும்‌ 
ஈற்றெதுகைகள்‌ ஓசை நயம்‌ செப்பி நிற்கின்றன. வேலவனணை 
மேலவன்‌ எனப்‌ பாண்டித்‌ துரைத்‌ தேவர்‌ நவில்வது கடவுண்‌ 
அனைத்துக்கும்‌ அனைவர்க்கும்‌, மேலானவன்‌ என்ற கருத்தை 


௨௨௨ ்‌ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-இ௯- 


வெளியிடுகிறது. “சிரம்‌ விதியைத்‌ துணியக்‌ கண்ட பரணியார்‌”' 
என்ற சொற்றொடரில்‌ “விதி” என்ற சொல்‌ படைப்புக்‌ கடவுளைக்‌. 
குறிக்கும்‌. “விதி! என்ற சொல்‌ ஊழையும்‌ பொருளாகக்‌ கொண் 
டது. “ஊழிற்‌ பெருவலி யாவுள 9 என்ற கேள்வியைத்‌ திருக்‌: _ 
குறள்‌ எழுப்பும்‌. விதி பிறர்‌ சிரத்தைத்‌ துணிப்பது போக, விதி“ 
வின்‌ சிரத்தைத்‌ துணித்‌ தலைந்தவர்‌ பிச்சையோடேந்தித்‌ திரியும்‌ 
சிவனார்‌. “சிரம்‌ விதியைத்‌ துணியக்‌ கண்ட பாணியார்‌' என்பதில்‌ 
அமைந்துள்ள முரண்‌ தொடை இலக்கிய நயம்‌ செறிந்து கமழ்‌ 
கின்றது. 
பாண்டித்‌ துரைத்‌ தேவரின்‌ இரண்டாவது சிந்து முருகன்‌ 
துதியரயமைகிறது. அண்ணாமலை ரெட்டியாரின்‌ “கண்ணாயிரம்‌ 
படைத்த? என்று தொடங்கும்‌ சந்தத்தை யொத்த சந்த முடை 
யது. 
நஞ்சாசீ தருக்களத்துப்‌ பஞ்சான னத்தவர்க்கு 
ஈனிமகழ்‌ வைத்தரு தனையனெனத்‌ திகழ்‌ நாதனே-நாளும்‌ 
புனித மனத்தவ ரினிது வழுத்திய போத?ன. 
அஞ்சா விறற்புயக்ர வுஞ்சாசுரச்‌ சழக்கன்‌ 
அடலொரழியத்‌ தனி சுடரயிலைத்‌ தொடு மய்யனே--௮கல்‌ 
கடலுலகிற்பல இடர்களெழித்‌ தருள்‌ செய்யனே. 


பண்ணார்‌ மொழிக்‌ குறத்தி சண்ணாசை மெத்த வைத்துப்‌ 
பரவு புனத்திடை யீரவு தனிற்றிரி பாதனே--ஒளிசீ 
சரவணநற்பெயர்‌ விரவு தடத்தெழு நீதனே. 
எண்ணாதிழித்‌ தரைக்கும்‌ ஈண்ணார்‌ குலத்தை முற்ற 
இகல்வித்‌ தெம நகரி புகுத்திய ஈசனே-என்‌.றும்‌ 
புகழ்புரி பத்தர்தம்‌ அகமருவித்‌ திகழ்‌ நேசனே ! 
வண்டார்‌ செழுங்கடம்பின்‌ தண்டார்‌ புனைந்‌ திலங்கும்‌ 
மருவு தடங்கிரி யொரு பணி ரண்டெனும்‌ வாகனே--உயள்‌ 
சுரபத தந்திடு தெரிவை ம$ூழ்ந்தணை யோகனே / 
மன்டாசை யரலுடலம்‌ கொண்டாழி சூழூலகல்‌ 
மதியழி வாருயர்‌ கதிபெற 3மவுகு மாரனே -செந்திற்‌ 
பதியிடை வானர்‌ துதி செயவாழ்வுறு தீரனே. 
பரலாழியிற்‌ அயிலும்‌ மாலானவர்க்‌ னிய 
பரிவு மிகுதீதி௰ மருகனென த்‌ தத பண்பனே— அயன்‌ 
தெரிய மறைப்பொருள்‌ விரிய வுரைத்தருள்‌ ஈண்பனே. 
லர ம% க்குமரி பாலா தமிழ்க்‌ கருள்செய்‌ 
மீனுலவுங்‌ குளிர்‌ வானதி தந்திடு மெய்யனே புசழ்‌ 
௨ரனனவுஞ்‌ சிவ ஞான புரந்தநிசழ்‌ துய்யனே. 


௩ 


பரல்‌-௫] பாண்டித்துரைத்‌ தேவர்‌ பாடிய காவடிச்‌ சிந்து ௨௨௩ 


ஐந்து முகங்களையுடைய சதாசிவன்‌ மனமகிழும்‌ நாதன்‌... 
அறிவன்‌, வேலெறிந்து கிரவுஞ்சமலையைப்‌ பிளந்த ஐயன்‌, 
அஞ்சேல்‌ என்று இடர்களொழித்திடு செய்யன்‌, வள்ளியின்‌ 
காதல்‌ வேண்டி இரவீல்‌ தனியே யலைந்த பாதன்‌, சரவணப்‌ 
உ: பொய்கையினின்‌ றெழுந்த நீதன்‌, அசுரரை எமனுலகுக்‌ . 
கனுப்பிய ஈசன்‌, பக்தரின்‌ நேசன்‌, மலையொத்த பன்னிரண்டு 
தோளன்‌, தேவர்கோன்‌ தெரிவை தெய்வயானையை மகிழ்ந்தணை 
யும்‌ யோகன்‌, மக்கள்‌ உயர்கதி பெறஉதவும்‌ குமாரன்‌, செந்திற்பநி 
யில்‌ வாழும்‌ தீரன்‌, திருமால்‌ மருகனெனும்‌ பண்பன்‌, வேதப்‌ 
பொருளை வேதனுக்குரைத்த நண்பன்‌, வானதி தந்திடும்‌ மெய்‌ 
யன்‌, சிவஞானபுரந்திகழ்‌ துய்யன்‌ என்று முருகனைப்‌ பாடுகின்றார்‌ 
பாண்டித்துரைத்‌ தேவர்‌. 


இச்‌ சிந்தில்‌ வரும்‌ சொற்றொடர்கள்‌ இன்பத்தேன்‌ சிந்து 
பவை. “நஞ்சார்‌ திருக்களத்துப்‌ பஞ்சான னத்தவர்‌' என்று: 
நஞ்சுண்ட பெருமான்‌ குறிப்பிடப்படுகின்றார்‌. ஆனனம்‌ என்றால்‌ 
முகம்‌; அதிவீரராம பாண்டியர்‌ (ஐயானனன்‌' என்றும்‌, குமரகுரு . 
பரர்‌ “சடானனன்‌' என்றும்‌ சிவனையும்‌ சிவகுமாரனையும்‌ பாடியுள்‌ 
ளனர்‌. சிவனுடைய ஐந்து முகங்களாவன அகோரம்‌, சத்யோ 
ஜிதை, வாமதேவம்‌, ஈசானம்‌, தத்புருஷம்‌. ஐயானனனைப்பற்றித்‌ . 


. திருமந்திரப்‌ பாடலொன்று நமக்கு விளக்கமளிக்கும்‌: 


அஞ்சு முசமுள ஐம்மூன்று கண்ணுள 
அஞ்சினொ டஞ்சு கரதலம்‌ தானுள 
அஞ்சுடன்‌ அஞ்சா யுதமுள ௩ம்பியென்‌ 
நெஞ்சு புகுந்து கிறைந்துகின்‌ றானே. 


அவனே சதாசிவன்‌. புனித மனத்தவ ரினிது வழுத்திய 
போதன்‌" முருகன்‌. ஆம்‌, “சித்தம்‌ அழகியார்‌ பாடாரோ நம்‌ 
சிவனை? என்ற மாணிக்கவாசகரின்‌ சொற்களின்‌ பொழிப்புரை 
போன்நிருக்கின்றதன்றோ பாண்டித்துரைத்‌ தேவரின்‌ சொல்‌ 
லாட்சி? கிரவுஞ்சகிரியைத்‌ தன்‌ சுடரயிலால்‌--ஒளி பொருந்திய 


' வேலால்‌ பிளந்த முருகன்‌ இடராழியை ஒழித்த செய்யன்‌. 


அழகனைச்‌ 'செய்யன்‌, சிவந்த ஆடையன்‌' என்று திருமுருகாற்றுப்‌ 
படை... இயம்பும்‌. 

பண்ணார்‌ மொழிக்குறத்தியின்‌ கண்ணாசை முருகனைக்‌ கிறங்க 
வைத்தது. 


கூனேறு மதிறுதல்‌ செய்வக்குறத்திமுன்‌ னருகணைந்து 
உன்குற்றேவல்‌ செய்மக்‌ கடைக்கண்‌ பணீக்கென 


ஃபொகா செந்தமிழ்ச்‌ செல்வி 


குறையிரந்து அவள்‌ தெரண்டைவாய்த்‌ 
தேனூறு விக்கு வாயூறி கின்‌. றவன்‌” 


முருகன்‌ என்று குமரகுருபரர்‌ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில்‌ 
பாடுவார்‌. = 


இழித்துப்‌ பழித்துப்‌ பேசும்‌ எதிரிகளை எமனுலகுக்கனுப்பீப்‌ 
பத்தர்‌ நெஞ்சம்‌ தேடிச்‌ சென்றடையும்‌ நேசன்‌ முருகன்‌, மலைக்‌ 
குமரிபாலன்‌. 
“எண்ணா இழித்துரைக்கும்‌ கண்ணார்குலத்தை முற்ற 
இகல்வித்தெம நகரிபுகுத்திய ஈசனே -என்‌ அம்‌ 
புகழ்புரி' த்தர்தம்‌ அகமருவித்திகழ்‌ நேசனே” 
“வேலா மலைக்குமரிபாலா” 
என்றெல்லாம்‌ பாண்டித்துரை த்‌ தேவர்‌ பாடி மகிழ்வது, 
"மலைமகள்‌ மகனே மாற்றோர்‌ கூற்றே”? 
ஏன்ற திருமுருகாற்றுப்படை கூறுவதை விரித்துரைக்கின்றது. 
₹சல்பட்டழிந்தது செந்தார்‌ வயற்பொழில்‌ தேங்கடம்பின்‌ 
மால்பட்டழிந்த து பூங்கொடியார்‌ மனம்‌” 
என்று அருணகிரிநாதர்‌ பாடுவார்‌. வானவர்‌ கோன்‌ மகள்‌ 
தேனவள்‌ தெய்வயானை வண்டுகள்‌ மொய்க்கும்‌ கடப்பமாலை 
புனைந்த பன்னிரண்டு தோள்களை அணைந்து மகிழ்வ்ள்‌ என்று 
உரைப்பார்‌ பாண்டித்துரைத்‌ தேதவர்‌. 


நீரில்‌ மூழ்கின்றவனைக்‌ காப்பாற்றிக்‌ கரையேற்றுவர்‌ கருணை 
யுள்ளம்‌ படைத்தவர்‌. இறைவன்‌ பெருங்‌ கருணைப்‌ பேராறு. 
ஆசை கொண்டு மோசம்‌ போகும்‌ மதியிழப்பவருக்கும்‌ கதியளிக்‌ 
கின்றான்‌ கடவுள்‌. விண்வழிச்‌ செல்லும்‌ வானவர்‌ அத்தகையனை- 
அலைவாயமர்ந்த பெருமானைப்‌ பணிகின்‌ றனர்‌. 
“பாலாழியிற்‌ அயிலும்‌ மாலானவர்க்‌ கினிய 
பரிவுமிகுத்திடு மருகனெனத்தகு பண்பனே' 
என்று பாண்டித்துரைத்‌ தேவர்‌ தேன்பிலிற்றும்‌ செந்தமிழில்‌ 
பாடுகிறார்‌. 
மால்மருகனென முருகப்‌ பெருமானைப்‌ பாடிப்‌ பரவும்‌ அருண 
கிரிநாதரின்‌ -எதிரொலியைப்‌ பாண்டித்துரைத்‌ தேவர்‌ வாக்கிலும்‌ 
காண்கின்றோம்‌. 
(தொடரும்‌) ' 


பாட்டன்‌ பரட்டி-முறைப்‌பயர்கள்‌ 
(பேராசிரியர்‌ இரா மதிவாணன்‌] 


முதல்‌ உலகத்‌ தாய்மொழி தமிழ்‌ என்பது மொழிஞாயிறு 
பாவாணரின்‌ அடிப்படைக்‌ கொள்கை. அக்‌ கொள்கைக்கு அரணாக 
மொழிநூற்‌ சான்றுகள்‌ பலவற்றை ஆங்காங்கு எடுத்துக்‌ காட்டித்‌ 
தெளிவுபடுத்தியுள்ளார்‌. உலகமொழிகள்‌ பலவும்‌, குறிப்பாக 
இந்தைரோப்பிய . மொழிகள்‌ தமிழிலிருந்தே கிளைத்திருக்க 
வேண்டும்‌ என்பதற்கான அடிப்படைச்‌ . சொல்லமைப்புகள்‌, 
இலக்கணக்கூறுகள்‌ மொழியியல்‌--தோற்ற வளர்நிலை ஆய்வுத்‌ 
தொடர்பு--வெளிப்பாடுகள்‌ ஆகியவை பரவலாகக்‌ காணப்படுகின்‌ 
றன. அடிப்படைச்‌ சொல்லமைப்புகளில்‌ முறைப்பெயர்கள்‌ குறிப்‌ 
பிடத்தக்கன. 

தமிழிலுள்ள பாட்டன்‌ பாட்டி என்னும்‌ முறைப்‌ பெயர்களின்‌ 
தோற்றம்‌ இந்தைரோப்பிய மொழிகளில்‌ பெற்ற திரிபு, தமிழில்‌ 
பெற்றுள்ள மாற்றங்கள்‌ இவற்றை ஆய்வது இக்‌ கட்டுரையின்‌ 
நோக்கம்‌. அறப்பழங்காலத்தில்‌, பொதுவாக மக்கள்‌ நீண்ட 
வாணாள்‌ பெற்றிருந்தமையின்‌ பாட்டனும்‌, பாட்டனுக்குத்‌.தந்தை 
யான பூட்டனும்‌, பூட்டனுக்குத்‌ தந்தையான ஓட்டனும்‌ (சேயான்‌) 
ஒருமிக்க, ஒத்த காலத்து வாழ்ந்திருக்கின்‌ றனர்‌. 

“பாட்டனுக்கு மேல்‌ பூட்டன்‌ 
பூட்டனுக்கு மேல்‌ ஓட்டன்‌ 
ஓட்டலுக்கு மேல்‌ உறவில்லை”! 

என்பது முதுமொழி. நரையும்‌ திரையும்‌ கொண்டு தளர்ந்து 
தண்டூன்றும்‌ முதியர்‌ பலராக இல்லத்தில்‌ அல்லது ஒரு குடியில்‌ 
காணப்படின்‌, அவர்களைத்‌ தாய்வழிப்‌ பாட்டன்மார்‌ என்றும்‌ 
தந்தைவழிப்‌ பாட்டன்மார்‌ என்றும்‌ பிரித்துப்‌ பேசுவது உலக 
வழக்கு. அறப்பழங்காலத்துத்‌ தோன்றிய அவ்‌ வழக்கம்‌ இன்றும்‌ 
நாட்டுப்புறத்தில்‌ பேச்சு வழக்காக நிலைத்திருப்பதைக்‌ காணலாம்‌. 

அம்மாவின்‌ தாயை அம்மாத்தாள்‌,; அம்மாத்தா, அம்முதா, 
அம்தா என்றெல்லாம்‌ அழைப்பதைக்‌ கோவை மதுரை மாவட்டங்‌ 
களில்‌ கேட்கலாம்‌. அப்பாவின்‌ தந்தையை அப்பத்தா, அப்பச்சன்‌, 
அப்பச்சி என்று வழங்குகின்றனர்‌. அம்மாவின்‌ தந்தையை 
அம்மாப்பா--மாப்பா--வாப்பா என்று தஞ்சை, பழனி பகுதியில்‌ 
மரக்காயர்‌ அழைக்கின்றனர்‌. பாட்டனைக்குறித்த வாப்பா” 
என்னுஞ்‌ சொல்லாட்சி இன்று தந்தையைக்‌ குறிப்பதாக அவர்க 
ளிடையே வழக்கூன்‌ றிவிட்டது. 

௫௬-15 


௨௨௬ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-:இ௬ 


தொல்காப்பியர்‌ காலந்தொட்டு இலக்கணம்‌ வகுத்த சான்‌ 
றோர்‌; உலகவழக்கு செய்யுள்‌ வழக்கு இரண்டும்‌ நாடியே 
மொழிக்கு இலக்கணம்‌ வகுத்தனர்‌. உலக வழக்குச்‌ சொற்கள்‌ 


அனைத்தும்‌ அவர்கள்‌ நூலில்‌ இடம்‌ பெருததாலும்‌ பன்மடித்‌ 


திரிபும்‌ மருவும்‌ கொண்ட சொற்களை அவற்றின்‌ தொல்வடிவம்‌ 


காட்டி விளக்காமையாலும்‌ பாட்டன்‌ பாட்டி போன்ற சொற்களின்‌ 
வரலாறு புலமக்களுக்கன்‌ றிப்‌ பொதுமக்களுக்கு விளங்கா தாயிற்று, 
அப்பன்‌--அத்தன்‌ -- அப்பத்தன்‌ --அப்பாத்தன்‌--பாத்தன்‌ 
பாட்டன்‌. 
அப்பன்‌--ஆத்தாள்‌--அப்பாத்தாள்‌-- அப்பாத்தி- பாத்தி 
பாட்டி என்று திரிந்துள்ள உண்மையைக்‌ காணலாம்‌. 
ஓ. நோ. ஏந்தல்‌--ஏத்தன்‌--ஏட்டன்‌ 
ம. ஏட்டன்‌--பெரியோன்‌, அண்ணன்‌ 
போந்தை--போத்தை--போத்து-- பொத்து-- பொட்டு -- 
தெ. பொட்டு--பனையின்‌ குருத்தோலைத்‌ தாலி அல்லது பனை 
யோலையால்‌ செய்த திருமண அடையாளம்‌. பதம்‌- உணவு, 
தவசம்‌. 
உண்டாயில்‌ பதம்‌ கொடுத்து இல்லாயின்‌ உடனுண்னும்‌ 
. (புறநா. 95). 
க. பத்த- நெல்‌. 
பதம்‌--பட. பத்தா-இருள. புட்டு (உணவு) 
பதம்‌--பத்தா--புத்தா--புட்டா--புட்டு--.8 food, 


அப்பாத்தன்‌, அம்மாத்தாள்‌ என்னும்‌ இரு வழக்குகள்‌ மேலை 
மொழிகளின்‌ தொடக்க காலத்தில்‌ தந்தையையும்‌, தாயையும்‌ 
குறிப்பன வாயின. 
அப்பன்‌-—அத்தன்‌— அப்பா த்தன்‌- பாத்தன்‌ 
Skt. பித்ரு-- உ father. 
அம்மாள்‌--ஆத்தாள்‌--அம்மாத்தாள்‌--அம்மாத்தர்‌. 
மாத்தா (மாதா)--58/. மாத்ரூ, £. Mother. 
father, n—ME. fader, fro OE, faeder, rel. to OS fadar, 
ON. faoir, இய, Swed fader, OFris. feder, Du. vader, 
OHG. fater, MHG. G. vater, Goth —fadar (occquring only 
once), and 0020. with OI pitar—toch A. pacar, B. pacer, 
Arm. hayr. Gk. narnp. 0, pater, Olr athir, ‘father’. All 
hese words are traczable to pa. a child's word for ‘father’. 
Cp. pater, ‘father’ Cp. also expatriate, impetrate, Jupiter, 


1 


யரல்‌-௫] பாட்டன்‌ பாட்டி- முறைப்‌ பெயர்கள்‌ ௨௨௭ 


padre, parlicide, patriarch, patrician, patrimony, 1௦1100, 
pattern, pere, perpetrate, repair, ‘to resort’, repatriate. 
Derivatives: father, tr. v., father—hood, n., father—land 
{(q-v.) father—less, adj., father—ly. adj, father—li—ness, n. 


2 த. Comprehensive Etymologizal Dictionary of 
the English Language: By Dr. Ernest Klein. 


mother n, a female parent. —ME. moder, fr. OE. 
modor, rel, to OS. modar. ON. mooir, Dan., Swed. moder. 
OF ris. moder, ‘mother’ Dr. moeder, OHG., MHG. 
MUOTER, G. Mutter, and cogn. with 01. matar—. Toch, 
A macar, B. 108007, Ann malir (gen. maur) Gk. uarap, Dor. 
uxrop, ‘motber' Alb, motre, ‘sister’ orig. ‘the elder sister’, 
ர்‌ ௦, ‘the sister replacing the mother’, L. mater, 0/7, matbir, 
O Slav. mati, Lett. mate, ‘mother’ Lith. mote, OPruss. muti. 
‘wife! All these words derive fro. I. 2. *mater—, which is 
traceable to child’s lip word ma—, Cp. mater, maternal, 
maternity, matrimony, matrix, matron, matter, metropolis, 
Demeter, meteronymic, maieutic, cummer. 


‘Derivatives : mother, to care for as a mother, mother- 
hood. ஐ, mother-less, mother-like, mother-ly, adjs, 
anotber=li-ness, ற. 


த Comprehensive Etymological Dictionary of 
the English Language: by Dr. Ernest Klein ; 


இந்தைரோப்பிய மொழிகளில்‌ 78108, 900108 என்னுஞ்‌ 
சொற்கள்‌, முறையே தந்தையையும்‌, தாயையும்‌, பச்சிளங்‌ 
குழந்தைகள்‌ பா, மா என்று அழைக்கும்‌ விளிச்‌ சொல்லிலிருந்து 
தோன்றியனவாகச்‌ சொற்பிறப்பியல்‌ வல்லுநர்‌ கருதுகின்றனர்‌. 
மேலையாரிய மொழிகளில்‌ தாய்‌ தந்தையரைக்‌ குழந்தைகள்‌ 
அழைக்கும்‌ மா, பா (9, 08) என்னும்‌ விளிச்சொற்கள்‌ அம்மா, 
அப்பா என்பவற்றின்‌ திரிபன்றி வேறில்லை. வடமொழியில்‌ பித்ரு, 
.என்னுஞ்சொல்‌ (பா! (காத்தல்‌) என்னும்‌ வேரிலிருந்து தோன்றிய 
தாகவும்‌ மாத்ரு என்னுஞ்சொல்‌ மா (உண்டாக்குதல்‌, குழந்தை 
பெறுதல்‌) என்னும்‌ வேரிலிருந்து தோன்றியதாகவும்‌ கூறுகின்‌ 
றனர்‌. பித்ரு, மாத்ரு என்பன தாய்‌ தந்தையை மட்டுமின்றிப்‌ 
பாட்டன்‌, முப்பாட்டன்‌, முதியோர்‌, முன்னோர்களையும்‌ குறிப்ப 
தாய்‌ வடமொழியில்‌ வழங்குதலான்‌ தளரும்‌ முதுமை யெய்தி 
யோர்‌ காத்தற்கும்‌ உண்டாக்குதற்கும்‌ உரியரன்மை புலப்படும்‌. 


௨௨௮ செந்தமிழ்ச்‌ செல்வி 


நாத்திருந்தாத இளங்குழந்தை, இதழ்‌ கூட்டியே பெற்றோரை: 
விளித்தலின்‌ இதழில்‌ பிறக்கும்‌ அப்பா, அம்மா என்பன இயல்‌: 
பான விளிகளாயின. குழந்தைகள்‌ அப்‌ பருவத்தில்‌ தந்தையைக்‌. 
காப்பவன்‌ என்றும்‌ தாயை உண்டாக்குபவள்‌ என்றும்‌ அறியா. 
அறிந்ததாக இட்டுரைப்பதும்‌ பொருந்தாது. பர்‌ 

அப்பன்‌ என்னுந்‌ தமிழ்ச்சொல்‌ மேலையாரிய மொழிகளில்‌ 
நா என்றும்‌, அம்மாள்‌ என்னும்‌ தமிழ்ச்‌ சொல்‌ சமற்கிருதத்தில்‌ 
அம்பா" என்றும்‌ திரிதலான்‌ மாத்ரு, பித்ரு என்பவற்றின்மூலம்‌ 
பாட்டன்‌ பாட்டியைக்‌ குறித்த அம்மாத்தாள்‌, அப்பாத்தன்‌ 
என்னும்‌ கூட்டுச்‌ சொற்கள்‌ என்பதைத்‌ தெளியலாம்‌. 

மலையாளம்‌, கன்னடம்‌, தெலுங்கு, பார்சி மொழியாளருள்‌ 
சில பிரிவாரிடைப்‌ பாட்டனைக்‌ குறித்த தாத்தா என்னுஞ்‌ சொல்‌ 
தந்தையைக்‌ குறிப்பதாக வழங்குதலை ஒப்பிட்டு நோக்குக. 
(D.E.D. 2580.) 

. அத்தன்‌-அத்தன்‌-அத்தத்தன்‌ - அத்தாத்தான்‌ -- தாத்‌. 

தன தாத்தா. 

ம. அச்சச்சன்‌ — பாட்டன்‌. 

£1. தாதா பாட்டன்‌. 

அப்பன்‌ — அத்தன்‌--அப்பாத்தன்‌. - பாத்தன்‌ - பாட்டன்‌ 
எனத்‌ திரியுமா என ஐயுறுவோர்‌, : 

அது--அந்து--அத்து--அட்டு எனத்‌ திரிவதை ஒப்பு, 
நோக்குக. 

பட்‌. அத்‌ கடெ--அந்தப்‌ பக்கம்‌ 

துடி, அட்‌ போ([)--அங்கு செல்‌ அந்தப்பக்கம்‌ போ, 

தொண்டு கிழவி என்னும்‌ பொருளில்‌ பாட்டி என்னுஞ்‌ சொல்‌: 
பரிபாடலில்‌ பயின்றுள்ளது. 

மடநடை பாட்டியர்‌ தப்பி (பரிபா. 10, 97), தொல்காப்பியத்‌ 
தில்‌ விலங்கினத்தில்‌ பெண்பாலைக்‌ குறித்தது (தொல்‌, பொ. 690, 
021), பாடன்‌ மகளிர்‌ பாட்டியர்‌ எனப்பட்டனர்‌. 

பாணன்‌ வருக பாட்டியர்‌ வருக (மதுரைக்‌ 749). பன்னிரு 
பாட்டியலில்‌ இச்‌ சொல்‌ பெற்றோரின்‌ தாயைக்‌ குறிக்கிறது. 
தொன்று தொட்டே இச்‌ சொல்லாட்சி வழக்கிலிருந்ததை இவை: 
வலியுறுத்துகின்றன. 


_—_— — 


'சென்னைப்‌ பல்கலைக்கழகப்‌ பட்டமளிப்பு விழா 


டாக்டர்‌ ம, பொ. சிவஞானம்‌ 
அவர்களின்‌ பேருரை 


மேதகு வேந்தர்‌ அவர்களே! மாண்புமிகு இணை வேந்தர்‌ 
அவர்களே! மதிப்பிற்குரிய துணைவேந்தர்‌ அவர்களே! 
அவையில்‌ குழுமியுள்ள அறிஞர்‌ பெருமக்களே! அரிதின்‌ 
முயன்று கல்வி பயின்று, பட்டங்களைப்‌ பெற இங்கு வந்து குழுமி 
யிருக்கும்‌ இளைய சமுதாயத்தினரே! உங்கள்‌ அனைவருக்கும்‌ என்‌ 
பணிவான வணக்கங்களைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


இன்றைய பட்டமளிப்பு விழாவிலே பேருரை நிகழ்த்த 
என்னை அழைத்திருப்பதானது, எனது வரலாற்றிலே மட்டு 
மல்லாது, பல்கலைக்கழக வரலாற்றிலேயும்‌ புதுமையானதென்று 
யான்‌ கருதுகின்றேன்‌. 


கடந்த பட்டமளிப்பு விழாக்களில்‌ பேருரை நிகழ்த்திய அறி 
ஞர்களிலிருந்து பல வகையிலே யான்‌ வேறுபட்டவன்‌. யான்‌ 
கூறுவதன்‌ பொருளை அறிஞர்கள்‌ நிறைந்த இந்த அவைக்கு 
விளக்கத்‌ தேவையில்லையென்று நினைக்கிறேன்‌. உழைப்பாளி 
வர்க்கத்தில்‌ தோன்றி, முறைசாரா முறையிலே சுயமுயற்சியால்‌ 
கல்வி பயின்று, தமிழின்‌ துணைகொண்டு மட்டுமே முன்னணிக்கு 
வந்த சாமானியனான என்னைப்‌, பட்டமளிப்பு விழாப்‌ பேருரை 
நிகழ்த்த அழைத்ததானது, இந்தப்‌ பல்கலைக்‌ கழகத்தார்‌ தமி 
முக்குச்‌ செய்த பெருமையென்று யான்‌ கருதுகின்றேன்‌. இந்த 
மாறுதலானது என்னிடமிருந்து தொடங்கினாலும்‌, என்னோடு 
முடிந்துவிடாதென்று நம்புகின்றேன்‌; முடிந்துவிடக்‌ கூடாதென்‌ 
றும்‌ விரும்புகின்றேன்‌. எனக்கு இந்தப்‌ பெருமை கிடைத்திருப்ப 
தற்கு, அண்மைக்‌ காலமாகத்‌ தமிழ்மொழிக்கு ஏற்பட்டு வரும்‌ 
வாழ்வும்‌ வளர்ச்சியுமே காரணங்கள்‌ என்று நினைக்கின்றேன்‌. 


இந்த நல்ல நேரத்திலே பல்கலைக்‌ கழகத்தாரை வேண்டிக்‌ 
கொள்கிறேன்‌. இதன்‌ நிர்வாகத்திலும்‌, ஆட்சிக்குழு--பேர 
வைக்குழு--கல்விக்குழு ஆகியவற்றின்‌ நடவடிக்கைகளிலும்‌, 
தமிழே முதன்மொழியாக அமையவேண்டுமென்று மிகுந்த பணி 
வோடு கேட்டுக்கொள்கிறேன்‌. ஏனெனில்‌, இந்தப்‌ பல்கலைக்‌ 
கழகம்‌ தமிழ்நாட்டு வரம்புக்குள்தான்‌ இயங்குகின்றதல்லவா! 


தமிழகம்‌ தனியரசு மாநிலமான பின்னரும்‌ மதுரை காம 
ராசர்‌ பல்கலைக்கழகமும்‌, கோவை வேளாண்மைப்‌ பல்கலைக்‌ 


௨௩௦ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௫௭- 


கழகமும்‌, பேரறிஞர்‌ அண்ணா தொழில்‌ நுட்பப்‌ பல்கலைக்கழகமும்‌: 
இதிலிருந்து கிளைத்தன. இன்னும்‌ பல பல்கலைக்கழகங்கள்‌ 
கிளைக்கவிருக்கின்றன. இத்தனை மாறுதல்களுக்குப்‌ பின்னும்‌ 
சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ தனது பெருமையிலே தலைதூக்கி நிற்க 4 
முடிகின்றது. தமிழ்மொழியானது; கன்னடத்தையும்‌ களிதெலுங்‌. 
கையும்‌ கவின்‌ மலையாளத்தையும்‌ சேய்களாகப்‌ பெற்ற பின்னரும்‌, 
தனது சீரிளமை குன்றாது என்றும்‌ கன்னியாக விளங்குகிறது 
என்று மனோன்மணீயம்‌ சுந்தரனார்‌ வருணித்திருக்கிறார்‌. அந்தத்‌ 
தமிழ்மொழிக்கு நேரானது இந்தச்‌ சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌. 
இந்தச்‌ சிறப்புக்குத்‌ தமிழகத்தின்‌ தலைநகரத்தில்‌ உள்ள பல்கலைக்‌ 
கழகம்‌ என்பதும்‌ ஒரு காரணம்‌. இந்தப்‌ பெருமை இதற்கு இனியும்‌: 
நீடிக்க வேண்டுமென்று வேண்டுகிறேன்‌. 


அறிஞர்‌ பெருமக்களே! நாடு அடிமைப்பட்டிருந்த காலத்‌ 
திலேகூடத்‌ தமிழினத்தாருக்குப்‌ பெருமைதேடித்‌ தரத்தக்க. 
அறிஞர்‌ பலரை இந்தப்‌ பல்கலைக்கழகம்‌ தோற்றுவித்திருக்கிறது. 


முறைசாரா முறையில்‌ சுயமாகக்‌ கல்வி பயின்ற எளியே: 
னுக்கும்‌ கெளரவ டாக்டர்‌ பட்டமளித்துக்‌ கல்வியுலகிலே ஒரு புது 
மையையும்‌ புரட்சியையும்‌ தோற்றுவிப்பதற்கு என்னைக்‌ கருவி 
யாகப்‌ பயண்படுத்திக்கொண்ட பெருமையும்‌ இந்தப்‌ பல்கலைக்‌. 
கழகத்துக்குத்தானே உண்டு. நான்‌ இங்கே டாக்டர்‌ பட்டம்‌ 
பெற்ற அன்றே நன்றி தெரிவித்துப்‌ பேசியிருக்க வேண்டும்‌. 
ஆனால்‌, பட்டமளிப்பு விழாவில்‌ கடைப்பிடிக்கும்‌ மரபு காரணமாக 
இந்த வாய்ப்பினை அன்று பெறவில்லை. கிடைத்த வாய்ப்பினைப்‌ 
பயன்படுத்தி அன்று தெரிவித்திருக்க வேண்டிய நன்றியினை 
இன்று தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


19ஆம்‌ நூற்றாண்டில்‌ சென்னை, பம்பாய்‌, கல்கத்தா ஆகிய 
நகரங்களில்‌ தோன்றிய பல்கலைக்‌ கழகங்களில்‌ இந்த நாட்டு 
மக்கள்‌ மொழியிலோ, அவர்கள்‌ கலாசாரப்‌ பாரம்பரியத்தின்‌ வழி 
யிலோ பாடங்களைப்‌ போதிக்கும்‌ முறை ஏற்கப்படவில்லை. பாட 
போதனை அன்னிய மொழியிலே, போதிக்கும்‌ வழியும்‌ ஐரோப்பிய 
வழியிலே; போதித்தவர்களும்‌ பெரும்பாலும்‌ அன்னியர்களே. 


நாடு சுதந்திரம்‌ பெற்றபின்‌ அந்த விபத்திலிருந்து இந்திய 
சமுதாயம்‌ விடுதலை பெறுமென்று நம்பப்பட்டது. மெக்காலே 
தந்த கல்வி முறையிலிருந்து விடுபட்டுத்‌ தாய்மொழியின்‌ வாயி 
லாகக்‌ கல்வி பயிலும்‌ தேசியக்‌ கல்வித்‌ திட்டம்‌ இந்த நாடு 
வீடுதலை பெற்ற நாள்தொட்டே நடைமுறைக்கு வரும்‌ என்று 
நம்பப்பட்டது. அதற்காகச்‌ சில பல முயற்சிகளும்‌ எடுக்கப்‌ 


பரல்‌-௫] டாக்டர்‌ ம. பொ. சிவஞானம்‌. ..பேருரை ௨௩௧ 


பட்டன என்பதை நான்‌ மறந்துவிடவில்லை. ஆயினும்‌ அவை 
யெல்லாம்‌ எதிர்பார்த்த பலனைத்‌ தராமல்‌, அரைக்கிணறு 
. தாண்டும்‌ விபத்தாகவே முடிந்துவிட்டன. 


ட அறிஞர்‌ பெருமக்களே! உங்களை இரு கரமும்‌ கூப்பி 
வேண்டி, ஒரு விண்ணப்பம்‌ செய்துகொள்கிறேன்‌. நாடு பெற்ற 
சுதந்திரத்தைச்‌ சமுதாயத்தின்‌ அடித்தள த்திலுள்ள மக்கள்‌ தங்கள்‌ 
சொந்தமொழியின்‌ மூலம்தான்‌ அனுபவிக்க முடியும்‌. அதற்கு 
எனக்குத்‌ தெரிந்த ஒரே வழி, கல்வித்துறையின்‌ எல்லாக்‌ கட்டங்‌ 
களிலும்‌ தமிழே--அதாவது, தாய்மொழியே போதனாமொழியாக 
அமையவேண்டும்‌ என்பதுதான்‌. உலகில்‌ சுதந்திரமாக உள்ள 
ஒவ்வொரு நாட்டிலும்‌ இது நடைமுறையில்‌ இருக்கிறது. நம்‌ 
நாட்டிலோ சுதந்திரம்‌ பெற்ற 98 ஆண்டுகளுக்குப்‌ பின்னும்‌ 
கல்விக்‌ கூடங்களிலே போதனா மொழியும்‌ முழு அளவில்‌ மாற 
வில்லை; போதிக்கும்‌ வழியும்‌ மாறவில்லை. 


இதெல்லாம்‌ ஒருபுறமிருக்க, ஆங்கில கான்வென்ட்‌ பள்ளிகள்‌ 
நாட்டில்‌ பெருகிவருகின்றன. சென்னை நகரிலே கான்வென்ட்‌ 
பள்ளி இல்லாத வீதியே இல்லையென்று சொல்லிவிடலாம்‌. 
மூன்று வயது பச்சிளங்‌ குழந்தையிடம்‌ பெற்றோர்கள்‌ ஆங்‌ 
கிலத்தில்தான்‌ பேசவேண்டும்‌ என்னும்‌ நிபந்தனையோடு இந்தப்‌ 
பள்ளிகளில்‌ குழந்தைகள்‌ சேர்த்துக்கொள்ளப்படுகின்றன. இது 
தேவைதானா? நம்மோடு சேர்ந்து சுதந்திரம்‌ பெற்ற பாகிஸ்‌ 
தான்‌, பர்மா, இலங்கை ஆகிய நாடுகளில்‌ எல்லாம்‌ ஆங்கில 
கான்வென்ட்‌ பள்ளிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. 
இந்திய நாட்டிலேதான்‌--குறிப்பாக நம்‌ தமிழ்நாட்டிலேதான்‌ 
தமிழை அடியோடு புறக்கணிக்கும்‌ ஆங்கில கான்வென்ட்‌ பள்ளிகள்‌ 
நாளுக்குநாள்‌ பெருகி வளர்பிறை போல வளர்ந்து வருகின்றன. 
இந்தக்‌ கல்வி முறையால்‌ இன மாற்றமும்‌, கலாசாரத்தில்‌ தலை 
கீழான மாற்றமும்‌ ஏற்படுத்‌ தப்படுகின்றன. 


இந்தக்‌ கல்வி முறையானது சமத்துவமும்‌, சமதர்மமும்‌ 
கொண்ட ஒரு புதிய பாரதத்தைப்‌ படைப்பதற்கு எதிரானது என்‌ 
பதையும்‌ சிந்தித்து இந்தக்‌ கேட்டிற்கு உடனடியாகப்‌ பரிகாரம்‌ 
காண முயலவேண்டும்‌. இந்த முயற்சியில்‌ நம்‌ கல்வியமைச்சர்‌ 
ஈடுபட்டுவருவதையும்‌ நான்‌ காண்கிறேன்‌. அதிலே அவர்‌ 
வெற்றி பெறுவாராக. 

இறுதியாக, இந்த விழாவிலே பட்டம்‌ பெறுகின்ற இளஞ்‌ 
சமுதாயத்தினருக்குச்‌ சில கருத்துக்ககாச்‌ சொல்ல விரும்பு 
கிறேன்‌. 


௨௩௨ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-ஐ ௬ 


இன்று, அறிஞர்கள்‌ நிறைந்த இம்‌ மாமன்றத்திலே பல்வேறு 
கலைகளுக்கான பட்டங்கள்‌ பெறுகின்ற பாக்கியசாலிகளாகிய 
உங்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ என்‌ மனமார்ந்த வாழ்த்துகளைக்‌ 
கூறுகின்றேன்‌. உங்களுடைய எதிர்காலம்‌ எல்லாவகையிலும்‌ 
சிறந்து விளங்கவும்‌ நீங்கள்‌ எந்தக்‌ கலைக்காகப்‌ பட்டம்‌ பெறு “” 
கிறீர்களோ, அந்தக்‌ கலையில்‌ உங்கள்‌ திறமை மேலும்‌ வளரவும்‌, 
அதன்மூலம்‌ இந்திய சமுதாயத்துக்கும்‌, உலகத்திற்கும்‌ நீங்கள்‌ 
தொண்டு புரியவும்‌ அருளுமாறு இறைவனை வேண்டு 
கின்றேன்‌. 

முதலில்‌ நான்‌ உங்களை வேண்டுவது, நீங்கள்‌ கற்ற கலை 
யைக்கொண்டு, சுயபலத்தில்‌ வாழ்க்கையைத்‌ தொடங்க முய 
லுங்கள்‌. அரசாங்க அலுவலகங்களிலே அடைபடுவதொன்றையே 
ஆசையாக்கிக்‌ கொள்ளாதீர்கள்‌. உங்களிலே மருத்துவக்‌ 
கலையிலே பயின்று பட்டம்‌ பெறுபவர்கள்‌ தொடக்க காலத்தி 
லேனும்‌ கிராமங்களில்‌ பணியாற்றுவதை ஒரு புனிதக்‌ கடமையாகக்‌ 
கருதுவது நல்லது. ்‌ 

உங்களில்‌ சட்டம்‌ பயின்று, பட்டம்‌ பெறுவோர்‌ அதனை 
வருவாய்க்குரிய ஒரு தொழிலாக மட்டும்‌ கருதாமல்‌, வாயிருந்தும்‌ 
ஊமைகளாயிருக்கும்‌ மக்களுக்காகப்‌ பேசுவதை ஒரு புனிதக்‌ கட 
மையாகக்‌ கருதுங்கள்‌. நான்‌ இங்குப்‌ பெயர்சொல்லிக்‌ குறிப்‌ 
பிட்ட கலைகளுக்காக மட்டுமல்லாமல்‌ வேறு வேறு துறைகளில்‌ 
பட்டம்‌ பெற்றவர்களையும்‌ வேண்டுகிறேன்‌. அக்‌ கலைகளிலே 
மேலும்‌ மேலும்‌ திறமையை வளர்த்துக்கொள்ள முயலுங்கள்‌. 


உங்கள்‌ எல்லோருக்குமாகச்‌ சொல்கிறேன்‌. இந்தத்‌ தமிழக 
மானது நீங்கள்‌ பிறந்த தொட்டிலாக இருக்கலாம்‌; அதனால்‌ 
நீங்கள்‌ அந்தத்‌ தொட்டிலிலேயே தவழ்ந்துகொண்டிருக்க 
வேண்டிய அவசியமில்லை. இந்தியப்‌ பெருநாடு நீங்கள்‌ ஓடி 
உலாவும்‌ பூங்காவாக விளங்கட்டும்‌. உலகம்‌ முழுவதும்‌ உங்க 
ளுடைய பணியை எதிர்பார்க்கிறது. “யாதும்‌ ஊரே யாவரும்‌ 
கேளிர்‌'' என்று பூங்குன்றனார்‌ சொன்ன மந்திரத்தை மறவாமல்‌ 
இந்தியப்‌ பெருநாடு முழுவதையும்‌--ஏன்‌? உலகம்‌ முழுவதையும்‌ 
உங்களுக்குச்‌ சொந்தமாக்கிக்‌ கொள்ளுங்கள்‌. 


படித்தவர்களிடையே வேலையில்லாத்‌ திண்டாட்டம்‌!” 
என்னும்‌ சொற்றோடர்‌ சமுதாயத்திலிருந்தே மறையவேண்டும்‌. 
படித்துப்‌ பட்டம்‌ பெற்று வேலை இல்லாமல்‌ திண்டாடும்‌ கூட்டத்‌ 
திலே சேர்ந்துவிட அல்ல நீங்கள்‌ இன்று பட்டம்‌ பெறுவது. 
உங்களைப்‌ பட்டப்‌ படிப்பிலே ஈடுபடுத்தியவர்களுக்கு அந்தப்‌ 


யரல்‌-3] டாக்டர்‌ ம. பொ. சிவஞானம்‌...பேருரை ௨௩௩ 


பட்டத்துக்கு ஏற்ற எதிர்காலத்தை வழங்கும்‌ கடமையும்‌ இருக்‌ 
கிறது. i 


இன்று பட்டம்‌ பெறுகிற நீங்கள்‌ எல்லாம்‌ இளைய சமுதாயத்‌ 
நட தினர்‌. அதனால்‌ உங்களை வரவேற்று வாழ்வளிக்க, நவ 
பாரதம்‌--புதிய தமிழகம்‌ காத்துக்‌ கிடக்கிறது. 


எனக்கு இந்த அரிய பணியை அளித்து என்னைப்‌ பெருமைப்‌ 
படுத்திய சென்னைப்‌ பல்கலைக்கழகத்திற்கு மீண்டும்‌ ஒருமுறை 
மனப்பூர்வமான நன்றியறிதலைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 


பாவாணர்தம்‌ பிரிவால்‌... 
[புஏவர்‌ ௧, ௬. நந்கீரதாசன்‌. எம்‌. ஏ , கள்ளிப்பட்டி. ] 


கோடும்‌ புள்ளியுமாய்க்‌ கோலமதைப்‌ போட்டுவைத்த 
காலமகள்‌ கோலத்தைக்‌ காலனவன்‌ அழித்தானே 
கூடும்‌.மாநாட்டுக்‌ கோலம்‌ களையு முன்னே 
கூடல்‌ நகர்‌தன்னில்‌ கூடாக்கி மகிழ்ந்தரனே 
பாடும்‌ குயி 2லாசைப்‌ பாட்டமுதம்‌ இனிக்கவில்லை 
டாலும்‌ சுவைக்கவில்லை பாவாணர்‌ தம்பிரிவால்‌ 
கரடும்‌ மொழியுணர்வில்‌ நல்லரய்வு மனப்போக்‌ 8ல்‌ 
நாட்டில்‌ உன்னைப்போல்‌ நாங்சளினிக்‌ கரண்ப துண்டோ? 


சொல்லும்‌ செ! ற்பொருளின்‌ சுரங்கத்‌ துட்சென்று 
சொந்த மொ ழியினுக்கே சுசமூட்டி வாழ்ந்‌ தனையே 
அல்லும்‌ பகலுமாய்‌ அயரா தாய்ந்சாய்ந்து 
ஆவி தமிழுக்‌2க அன்‌ பாய்‌ ஈந்தனையே 
இல்லை உனக்குநிகர்‌ இனியும்‌ பிறப்பதில்லை 
இனிய தமிழ்வேந்தே எங்கள்‌ ஒளிவிளக்்‌ ௧ 
வில்‌ லுங்‌ கயல்புவீயும்‌ வீயாத்‌ தமிழ்நாடும்‌ 
விம்மி அழுறதே விழியாறு பாய்‌ றதே. 


பேராசிரியை கிருஷ்ணா சஞ்சீவி மறைவு 


சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ டாக்டர்‌ ௩. 
சஞ்சீவி அவர்களின்‌ துணைவியாரும்‌, இராணிமேரிக்‌ கல்‌.லூரித்‌ துணைத்‌ 
தமிழ்ப்‌ பேரரூரியரும்‌, சிறந்த பேச்‌ TTT 
சசனரும்‌ எழுத்தாளருமான பேராசிரிய | 
டாக்டர்‌ திருமதி இருஷ்ணா சஞ்சீவி 
அவர்கள்‌ 12- 1281இல்‌ தமது 54ஆம்‌ 
அகவையில்‌ இறையடி சேர்ந்தார்கள்‌ 
என்ற செய்தியறிந்து ஆற்றொணாத்‌ துய 
ரெய்துகன்றோம்‌. 


திருமதி சஞ்8வி அவர்கள்‌ £ருச்சி 
யீல்‌ கே. எம்‌, வி. இராஜா என்பவரின்‌ 
இருமகனாக 1928இல்‌ தோன்றியவர்‌. 
இவர்‌ டாஃ்டர்‌ சஞ்8வி அவர்களைக்‌ 
காதலித்துத்‌ தருமணம்‌ செய்தகொண்ட 
வர்‌. இவர்கள்‌ திருமணம்‌ கலப்புத்‌ தரு 
யணம்‌ என்பது குறிட்பிடத்தக்கது, LT 51 
அம்மையார்‌ கணிதத்தில்‌ பி.ஏ., பட்டமும்‌, தமிழில்‌ எம்‌.ஏ. பட்டமும்‌, 
கிடு, பட்டமும்‌ பெற்றவர்‌, 1979இல்‌ “பழந்தமிழ்‌ நூல்களில்‌ 
ஒப்புமைப்‌ பகுதிகள்‌? என்னும்‌ பொருள்பற்றி ஆய்வு செய்து டாக்டர்‌ 
பட்டமும்‌ பெற்றார்‌. இவர்‌ தனித்தும்‌ தம்‌ கணவருடன்‌ கூடியும்‌ 
எராளமான அராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ எழுதியுள்ளார்‌. மொழி 
பெயர்ப்பு செய்வதிலும்‌ வல்லவராயிருந்தார்‌. 


மேலும்‌ அம்மையார்‌ சிறந்த பேச்சாளராகவும்‌ திகழ்ந்தார்‌... 
1975இல்‌ சென்னைப்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ சாதி எதிர்ப்பு- ஒழிப்பு 
யற்றி இவர்கள்‌ ஆற்றிய சொற்பொழிவு குறிப்பிடத்தக்கது. திருச்சி 
மாஉட்டக்‌ சழகப்‌ பள்ளியில்‌ ஆசிரியப்பணி தொடங்கிய இவர்கள்‌, 
படிப்படியாக உயரீந்து மேரி இராணிக்‌ கல்லூரியில்‌ தமிழ்ப்‌ பேராசி 
ரியர்‌ பதவி வனர உயர்ந்தார்‌. தமிழ்நாடு மட்டுமன்றி வடநாட்டில்‌ 
பல ஊரீசனில ம்‌ கல்வீப்‌ பயணம்‌ செய்து பட்ட றிவு கைவரப்பெற்றவர்‌. 


அம்மையார்‌ அவர்களும்‌ அவரீதம்‌ கணவர்‌ டாக்டர்‌ சஞ்சீவி அவர்‌ 
களாம்‌ ௩ம்‌ கழகத்தடமும்‌ கழக ஆட்சிமரிடமும்‌ மிகுந்த பற்றுடைய 
வர்கள்‌. இவ்‌ வீருவரும்‌ செந்தமிழ்ச்‌ செல்வியில்‌ அவ்வப்போது அரிய 
அராய்ச்சிக்‌ கட்டுரைகள்‌ எழுதி வந்தமை குறிட்பீடத்தக்கது. 

இங்ஙனம்‌ பல்லாற்றானும்‌ தகுதியும்‌ சிறப்பும்‌ பேற்ற டாக்டர்‌ 
திருமதி கிருஷ்ணா சஞ்சீவியின்‌ மறைவு தமிழ்‌ உலகிற்கும்‌, குறிப்பாக 
மசனிர்‌ உலகிற்கும்‌ பெருத்த நட்டமேயாகும்‌. வாழ்வாங்கு வாழ்ந்த 
தணைவிமாரை இழந்து வாழ நேர்ந்த டாக்டர்‌ சஞ்சீவி அவர்களின்‌ 
கீலை குறித்து வருந்துவதோடு, அவருக்கும்‌ அவர்தம்‌ ஒரே மகளான 
செல்வீக்கும்‌ உற்றார்‌ உறவினர்க்கும்‌ எமது ஆழ்ந்த இரங்கலைத்‌ தெரி 
வித்துக்‌ சொள்ளு£றொம்‌. 


செய்திகளும்‌ குறிப்புகளும்‌ 


சென்னைத்‌ தமிழிசைச்‌ சங்கம்‌ முப்பத்து ஒன்பதரம்‌ விழா: 


i சென்னைத்‌ தமிழிசைச்‌ சங்கத்தின்‌ 89ஆம்‌ விழா ராஜா அண்ணாமலை 
மன்றத்தில்‌ 21-12-81 அன்று துவங்கிற்று, டாக்டர்‌ நீதிபதி 
மகராசன்‌ அவர்கள்‌ வரவேற்புரை ஆற்றினார்‌. மாண்புமிகு மின்‌ துறை 
அமைச்சர்‌ எஸ்‌. இராமச்‌ சந்திரன்‌ அவர்கள்‌ தொடக்கவுரை ஆற்றினார்‌. 
டாக்டர்‌ எஸ்‌. இராம காதன்‌ தலைமை உரை நிகழ்த்‌ தினார்‌. பேராசிரியர்‌ 
லெ. ப. ௧௫. இராம நாதன்‌ செட்டியார்‌ அவர்கள்‌ நன்றி நவில முதலாம்‌: 
நாள்‌ விழா இனிது நிறைவேறிற்று. 


22-12-81 அன்று பண்‌ ஆராய்ச்சியின்‌ 32 ஆவது கூட்டம்‌: 
டாக்டர்‌ எஸ்‌. இராம நாதள்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ நடைபெற்றது. 
இரு மீ. ப. சோம சுந்தரம்‌ (சோமு) அவர்கள்‌ அனைவரையும்‌ வரவேற்று" 
உரை நிகழ்த்தினார்‌. இரு, பித்‌ நுக்குளி முருகதாசு அவர்கள்‌ தொடக்க. 
வுசையா ற்றிஞர்‌. 


25 -12--81இல்‌ நடை பெற்ற பண்ணாராய்ச்9 நிறைவுக்‌ கூட்டச்‌. 
இல்‌ தமிழிசைக்‌ காவலர்‌ பத்மபூஷன்‌ தமிழிசைச்‌ சங்கத்‌ துணைத்‌ தலைவர்‌ 
டாக்டர்‌ இராசா சர்‌. முத்தைய செட்டியாரவர்கள்‌ சுந்ரர ஓதுவா 
மூர்த்திகள்‌ நினைவு மலரினையும்‌, ட.ாச்டர்‌ எஸ்‌ இராம நாதன்‌ - அவர்‌ 
களின்‌ ““சிலப்பதிகாரத்தில்‌ இசை'” என்னும்‌ இரு நூல்களையும்‌ வெளி 
யிட்டு, அனைவருக்கும்‌ நன்றி கூறினார்‌. 


யெய்குணர்‌ தமிழ்ச்‌ சங்கத்தில்‌ பாரதியார்‌ நரற்றாண்டு விழா: 


11-12-81 அன்று பெங்களூர்‌ தமிழ்ச்‌ சங்கச்‌ சார்பில்‌ திரு 
வள்ளுவர்‌ அரங்கில்‌ டாக்டர்‌ மாஸ்தி வெங்கடேச ஐயங்கார்‌ அவர்களா 
தலைமையீல்‌ கர்னாடக முதலமைச்சர்‌ மாண்பு மிகு ஆர்‌. குண்டுராவ்‌ 
அவர்கள்‌ பாரதியார்‌ நூற்றாண்டு விழாவைத்‌ தொடங்கி வைத்து 
உரையாற்றினர்‌. அத்துடன்‌ பாரதியார்‌ கவிதைகளின்‌ கன்னட மொழி 
பெயர்ப்பு நூலினையும்‌ வெளியிட்டனர்‌. இரு, பு. பால கோபாலன்‌, 
டாக்டர்‌ மெ. சுந்தரம்‌, பி. யோஃஸ்வரன்‌ -ஆ௫யோர்‌ சிறப்புரை 
யாற்றினர்‌. 


சேலத்தில்‌ புத்தகக்‌ கண்‌ கரட்சி திறப்பு விழ 


சேலம்‌ அரிமா சங்கம்‌, விஜயாபுக்‌ ஹவுஸ்‌ ஆஇயவற்றின்‌ சார்பில்‌ 
15-12-81 அன்று சேலம்‌ விஜயராகவாச்சாரியார்‌ நினைவு மன்றக்‌ 
இல்‌ புத்தகக்‌ கண்காட்டுத்‌ திறப்பு வியா நடைபெற்றது, சேலம்‌ 
மாவட்ட ஆட்டித்‌ தலைவர்‌ சூ, ர. கருப்பண்ணன்‌, இஃ ஆ. ப. அவர்கள்‌ 
தலைமை தாங்கினார்‌. மாண்பு மிகு ௧. இராசரராம்‌ அவர்கள்‌ கன்‌ 
காட்சியைத்‌ இறந்து வைத்தார்‌. திரு, ம, சாரம்ப£வம்‌, அவர்கள்‌ 
விற்பனையைத்‌ துவக்கி வைத்தார்‌. இரு. ௮. இலக்குமணன்‌ முதல்‌" 
நூலைப்‌ பெற்றுக்கொண்டார்‌ - 


௨௨௩௬ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-௫ ௬ 


புதுக்‌ கேரட்டை இந்து சமய மரநாறு்‌ 


இசம்பர்‌ 17, 12, 19ஆம்‌ நாள்களில்‌, பு துக்‌ கோட்டை டவுன்‌ ஹால்‌, 
செந்தமிழ்ப்‌ பந்தலில்‌, நான்மறை அரங்கீல்‌ இந்து சமய மாகாடு நடை 
பெற்றது. மூதல்‌ நாள்‌ தவத்திரு குன்றக்‌ குடி அடிகளார்‌ தலைமைதாங்க 
ராணி ரமா தேவியார்‌ வரவேற்புரை நிகழ்த்த, இரு. வி. என்‌. சிதம்பரம்‌ 
அவர்கள்‌ தவச்கவுரை ஆற்றினார்‌. மற்றும்‌ அறிஞர்‌ பலர்‌ சிறப்புரை 
ஆற்றினர்‌. 

12ஆம்‌ நாள்‌ நிகழ்ச்சிக்குத்‌ திராப்பெருந்திந ஞானப்‌ பிரகாச 
தேக பரமாச்சார்ய சுவா மிகள தலைமை தாங்கினர்‌. இரு. ஆர்‌. இராச 
கோபால ஐயங்கார்‌ வரவேற்புரை நிகழ்த்தினார்‌. திரு. பக்கிரிசாமி 
அவர்கள்‌ துவக்க உரை ஆற்றினார்‌. இதம்பரம்‌ மெளன தேசிகர்‌ 
ஆதனம்‌ £லத்‌ இரு மெளன சபாபதி சுவாமிகள்‌ ஆசியுரை நிகழ்த்தினர்‌. 
மெளன சுந்தர மூர்த்தி சுவாமிகள்‌ வாழ்த்துரை வழங்கினார்‌. 
அன்று மாலை சமயதத்துவ விழாவும்‌, இசையரங்கு, கூட்டு வழிபாடு 
முதலியனவும்‌ நடைபெற்றன. சீலத்திரு சாந்தலிங்க அடிகளார்‌ 
துவக்சவுரை ஆற்றினார்‌. 6ேைத்திரு சுந்தர சுவாமிகள்‌ தலைமை 
தாங்னார்‌. முன்னதாகப்‌ பேராசிரியர்‌ கு. ப. கண்ணன்‌ வரவேற்புரை 
கிசழ்த்தினார்‌. இரு. A. 7. A. ஈஸ்வர்‌ A.M N.F.5.C., A.F.L.C.D. 
௦.) A, R. S. H. (Lon.) அவர்கள்‌ உட்பட அறிஞர்‌ பலர்‌ சிறப்புரை 
ஆற்றினர்‌. 


12-12-81இல்‌ தருமபுரம்‌ ஆதீனம்‌ சீலத்‌ இரு, சண்முக தேசிக 
ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள்‌ தலைமையில்‌ அறிஞர்‌ பலர்‌ 
சமயப்‌ பேருரை ஆற்றினர்‌, சென்னை சைவப்‌ பிரசங்க மணி திரு. 
A.T.A. ஈஸ்வர்‌ அவர்கள்‌ (பெரிய புராணப்‌ பெண்டிர்‌' எள்னும்‌ 
பொருள்‌ பற்றிச்‌ சொ.ற்பொழிவாற்றனர்‌. 


திருப்பரவை.மீருவெம்பரவை இசைப்பள்ளி 28 ஆவது 
ஆண்கு துவக்க வீழா 


மதுரை திருப்பாவை திருவெம்பாவை 28ஆவது ஆண்டு துவக்க 
விழா 16-12-81 அன்று மாலை, தானப்பமுதலித்‌ தெருவிலுள்ள 
மங்கள கிவாஸ்‌ கட்டிடத்தில்‌ இரு, எஸ்‌, கோபாலதருட்டிணன்‌ அவர்கள்‌ 
தலைமையில்‌ நடைபெற்றது. திந, 7.1. மாரியப்பன்‌ துவக்க உரை 
ஆற்றினார்‌. இரு. ஆர்‌. அரங்கசாமி பாவை வதப்பைத்‌ துவக்க 
வைத்தார்‌, 


உலகக்‌ கிறித்தவத்‌ தமிழ்‌ மரநரறு 


உலகக்‌ இறித்தவத்‌ தமிழ்ப்‌ பேரவையின்‌ சார்பில்‌ சிசம்பர்‌ 28, 29, 
90ஆம்‌ நாள்களில்‌, திருர்சிராப்பள்ளி பிஷப்ஹீபர்‌ கல்லூரியில்‌ 
அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தரசர்‌ முத்தமிழ்ப்‌ பேரரங்கில்‌ உலகக்‌ 
கிறித்தவத்‌ தமிழ்‌ மாநாடு நடைபெற்றது, 

28-12-81 நிஈீழ்ச்சிகட்கு மேதகு பேராயர்‌ டாக்டர்‌ சால3மான்‌ 


துரைசாமி அவர்கள்‌ தலைமை தாங்கினார்‌. பிஷப்ஹீபம்‌ கல்லூரி 
முதல்வர்‌ பேராசிரியர்‌ தே, சுவாமிராஜ்‌ அவர்கள்‌ வரவேற்புரை 


பரல்‌-ந] செய்திகளும்‌ குறிப்புகளும்‌ ௨௩ ௪- 


நிகழ்த்தினார்‌. முத்தமிழ்க்‌ காவலர்‌ இ, ஆ. பெ. வீசுவராதம்‌ அவர்கள்‌ : 
தொடக்க உரை ஆற்றினர்‌. தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ மாநாட்‌ 
டினத்‌ இறந்துவைத்து உரையாற்றினார்‌. தஞ்சைத்‌ தமிழ்ப்‌ பல்கலைக்‌ 
கழகத்‌ துணைவேந்தர்‌ டாக்டர்‌ வி. ஐ. சுப்பிரமணியம்‌ வாழ்த்துரை 
வழங்கனார்‌. பேராசிரியர்‌ ரம்போலா மாஸ்கரேனஸ்‌, திருச்சி வானொலி ' 
நிலைய இயக்குநர்‌ இரு, எம்‌, சிவப்பிரகாசம்‌ ஆூயோர்‌ சிறப்புரை 
ஆற்றினர்‌. 


29-—12-81இல்‌, தரங்கைப்‌ பேராயர்‌ ஜே. ஜெயசலன்‌ அவர்கள்‌: 
தலைமையில்‌ வில்லுப்பாட்டு, கருத்தரங்கு முதலியன நடைபெற்றன... 
அறிஞர்‌ பலர்‌ சிறப்புரை ஆற்றினர்‌. டாக்டர்‌ எ. பாலசுப்பிரமணியம்‌ 
அவர்களை ஈடுவராகக்‌ கொண்டு பட்டிமண்டபமும்‌ நடைபெற்றது. 


80--12--98(இல்‌ பேராயர்‌ தாமஸ்பொனாண்டோ அவர்கள்‌ 
தலைமையில்‌ பட்டபளிப்பு விழா நடைபெற்றது. முன்னாள்‌ உயர்நீதி 
மன்ற நடுவர்‌ மு. மு. இஸ்மாயில்‌ அவர்கள்‌ பட்டமளிப்புரை ஆற்றினார்‌. 
இவ்விழாக்களையொட்டி நூல்‌ வெளியீடு, கவீயரங்கம்‌, நாடகம்‌ முதலீய 
நிகழ்ச்சிகளும்‌ நடைபெற்றன. 


ியெரியார்‌ நரற்றாண்டு நினைவுக்‌ தரண்‌ தீறப்புவீழா 


பெரியார்‌ நாற்றாண்டு நினைவுத்‌ தூண்‌ திறப்புவிழா 2412-81 
அன்று மாலை ஈரோடு பேருந்து நிலையத்துக்கு அருகில்‌ கடைபேற்றது. - 
போக்குவரத்துத்துறை அமைச்சர்‌ மா ண்புமிகு ௬. முத்துசாமி விழா 
விற்குத்‌ தலைமை தாங்னார்‌. நிதியமைச்சர்‌ மாண்புமிகு டாக்டர்‌ நாவலர்‌ 
நெடுஞ்செழியன்‌ அவர்கள்‌ நினைவுத்‌ தூணைத்‌ திறந்துவைத்தார்‌. மற்றும்‌ 
அறிஞர்‌ பெருமக்களும்‌, நாடாளுமன்ற சட்டமன்றப்‌ பேரவை, மேலவை : 
உறுப்பினர்களும்‌ சிறப்புரையாற்றினர்‌, 


டாக்டர்‌ சாலினி இளந்திரையன்‌ கல்லூரி முதல்வரானார்‌ 


தமிழ்ப்‌ பேராசிரியரும்‌, சாலை இளந்திரையன்‌ அவர்சளின்‌ தணைவி ' 
யாருமாகிய சாலினி இளந்திரையன்‌ அவர்கள்‌, புதுதில்லீயிலுள்ள - 
இருவேங்கடவன்‌ கல்லூரியின்‌ முதல்வராக 9-12-—81இல்‌ பதவி 
யேற்றார்‌. 6சக்கு மேற்பட்ட கல்லுரீகளைக்‌ கொண்ட தில்லிப்‌ பல்கலைக்‌ 
கழகத்தில்‌ தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்‌ ஒருவர்‌ கல்லூரி முதல்வர்‌ 
பதவியை ஏற்பது இதுவே முதல்‌,ச டவையாகும்‌. கல்லூரித்‌ தலைமைப்‌ 
பொறுப்பினை ஏற்றுள்ள பேராசிரியர்‌ அவர்கட்கு எமது வாழ்த்துகள்‌ 
உரித்தாகட்டும்‌. 


பண்டிதமணி கதிரேசச்‌ செட்டியார்‌ நரற்றுண்முவிழர 


செந்தமிழ்‌ நெறியும்‌ சிவ நெறியும்‌ செழித்தோங்கச்‌ சரிய தொண்டு : 
புரிந்த முதுபெரும்‌ புலவர்‌, பண்டி தமணி மு. கதிரேசச்‌ செட்டியார்‌ - 
அவர்களின்‌ நூற்றாண்டு விழாவினை 20-12 -81 அன்று குன்றக்குடி. 
ஆதனம்‌, ஆதீனக்‌ கொலுமண்டபத்தில்‌ மிகச்‌ சிறப்பாகக்‌ கொண்டா 
டிற்று. திரு. கதி. தியாகராசன்‌ அவர்கள்‌ வரவேற்புரையாற்றிலார்‌. 
மதரை காமராகர்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தணைவேந்தர்‌ டாக்டர்‌ வ. சுப... 
மாணிக்கம்‌ அவர்கள்‌ விழாவிற்குத்‌ தலைமை தாங்கினார்‌. செட்டி நாட்டரசர்‌- 


- ௨௩௮ செந்தமிழ்ச்‌ செல்வி [சிலம்பு-இ ௯ 


டாக்டர்‌ இராசா சர்‌ முத்தையா செட்டியார்‌ அயர்கள்‌ பண்டித மணியின்‌ 
இருவுருவப்‌ படத்தினைத்‌ திறந்துவைத்தார்‌, டாக்டர்‌ தமிழண்ணல்‌ திரு. 
வி. என்‌. தெம்பரம்‌ ஆகியோர்‌ சிறப்புரை ஆற்றினர்‌. தவத்திரு. குன்றக்‌ 
குடி அடிகளார்‌ வாழ்த்துரை வழங்கினார்‌, கவியரங்கிற்கு டாக்டர்‌ திரு. 
அர. இங்காரவடிவேலன்‌ தலைமை தாங்கனொர்‌. கவிஞர்‌ பலர்‌ கவிபரங்‌ 
கேற்றினர்‌. தவதீஇிர குன்றக்கும அடிகளார்‌ தலைமையில்‌ கருத்தரங்கம்‌ 
கடைபெத்றத. *பண்டிதமணியின்‌ படைப்புகள்‌” என்னும்‌ பொருள்‌ 
பற்றிச்‌ தமிழறிஞர்‌ ஐவர்‌ பல்வேறு தலைப்புகளில்‌ உரையாற்றினர்‌. 
இரு. நா. அருறுசலன்‌ அவர்கள்‌ நன்றி ஈவில விழா இனிது முடிந்கது. 


திருவிளையாடல்‌ புராணச்‌ செரற்சிபரழிவு 


பல்லாவரம்‌ சாவடித்‌ தெருவிலுள்ள மறைமலையடிகள்‌ கலை 
மன்றத்தில்‌ 91/--7--92 அன்று மாலை திருவிளையாடல்‌ புராணத்‌ தொடர்‌ 
சொற்பொழிவின்‌ துவக்க உரையினைத்‌ தவத்திரு. சொ. இரா. 
$ேதமொழியார்‌ ஆற்ற, சைவப்‌ பிரசங்கமணி இரு. A. 1 A. ஈஸ்வர்‌, 
AN.MF.S.C., A.FI.CD. ௫௨.) A R.S.H. (Lon.) அவர்கள்‌ 
திருவிளையாடல்‌ புராணச்‌ சொற்பொழிவினை கிகழ்த்துவார்‌, ஞாயிறு 
தோறும்‌ இச்‌ சொற்பொழிவு ஈடைபெறும்‌. ்‌ ்‌ 


ேபரரசிரியர்‌ ப. ஆலால சுற்தரனார்‌ மறைவு 


தாம்பரம்‌ கிறித்தவக்‌ கல்லூரியின்‌ தமிழ்த்துறைத்‌ தலைவராக 
விருந்து ஓய்வுபெற்ற பேராசிரியர்‌ பூ. ஆலால சுந்தரம்‌ செட்டியா 
ரவர்கள்‌ 9-182 9ல்‌ திருவரதிரரயன்று. தில்லைப்‌ பெருமானைக்‌ 
கண்டு வணங்கச்‌ சென்றிருந்த காலை, திடுமென ஏற்பட்ட மார்படைப்பு 
கோயில்‌ இல்லைப்பெருமான்‌ இருவ சேர்ந்தார்‌ என்ற செய்தியறிகது 
ஆற்றெணாத்‌ துயரெய்துகிறோம்‌. பேராசிரியர்‌ அவர்கள்‌ ஈம்‌ கழகத்‌ 
திடும்‌ ஆட்சியாளரிடமூம்‌ பற்றும்‌ தொடர்பும்‌ கொண்டவர்‌, மறைந்த 
பேராசிரியரின்‌ குடும்பத்தரர்க்கு எமது ஆழ்ந்த இரங்கலைத்‌ தெரிவித்‌ துத்‌ 
கொள்ளுகிறோம்‌. 


தமிழ்த்‌ தென்றல்‌ திரு. வீ. ௧. நரற்றுண்குவீழா 


தமிழ்த்‌ தென்றல்‌ திரு, வி. க. அவர்கட்கு 29-8-82இல்‌ நூற்‌ 
முண்டு வீழா தொடங்கி 28-8-89தல்‌ முடிறெது. இதுபற்றிய 
ஆய்வுக்‌ கூட்டம்‌ 9-182 அன்று சென்னை, மண்ணடி பவழக்காரத்‌ 
தெருவிலுள்ள ஏ. ஆர்‌. ௪. பள்ளியில்‌ நக்கீரர்‌ கழகச்‌ சார்பில்‌ திருமதி 
கே, சகுந்தலா அம்மையார்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ கூடி இவ்‌ விழாபற்றிய 
ஆய்வுகள்‌ செய்தது. i 


முகவரி மரற்றம்‌ 
“தழிழ்‌ எழுத்துச்‌ சீர்திருத்தப்‌ புரட்சி” என்னும்‌ நாவினை வெளி 
யிட்ட பதிப்பகத்தின்‌ முகவரியில்‌ 8ழ்க்காணும்‌ மாற்றம்‌ செய்யப்‌ 
பட்டுள்ளது என அரம்‌ நூலின்‌ ஆசிரியர்‌ அறிவிக்கிறார்‌ : 
சேது அம்மாள்‌ பதிப்பகம்‌, 
10, பைக்கிராப்ட்சு சாலை, இரண்டாவது தெர, 
ப்‌ இராயப்பேட்டை, சென்னைக்‌ ப 


ய்ரல்‌- ந ] மதிப்புரை ௨௨௯ 


மறைமலைய.கள்‌ நரல்நிலைய வளர்ச்சிக்கு நன்கொடை 
(செல்வி சிலம்பு-நிசு, ௧௯௧ஆம்‌ பக்கத்‌ தொடர்ச்சி) 
உயரீதஇரு, வ. சுப்பையா பிள்ளை அவர்கள்‌ 


கழக ஆட்சியாளர்‌ ரூ. 10-00 
ு ஆ. சுப்பையாபிள்ளை அவர்கள்‌, கழக மேலாளர்‌ 5-00 


55 A. TT. A. ஈசுவர்‌ அவர்கள்‌, சென்னை 5-00 


மதிப்புரை 


யூரரதியரரும்‌ தமிழ்ப்‌ புலவர்களும்‌ 


[ஆசிரியர்‌ 2 பெ. சு. மணி, பூங்கொடி பதிப்பாம்‌,. 14. சித்திரைக்‌ 
குளம்‌; மேற்கு வீதி, மயிலாப்பூர்‌, சென்னை--000002. பக்கம்‌ : 218. 
விலை: ரூ. 10-00. ] 


நாலாசிரியர்‌ பெ. ௬. மணி அவர்கள்‌ அமரா உழைப்பாளர்‌ : அரும்‌ 
பணி செய்பவர்‌; தாம்‌ மேற்கொண்டுள்ள ஆய்வுப்‌ பணீயில்‌ அழுந்தி 
கின்று அரு மணிகளைத்‌ தொகுத்தளித்து, உலகின்புறக்‌ கண்டு தாழுங்‌ 
களிப்பவர்‌; காலத்தால்‌ படைத்தள்ள அவர்தம்‌ உடர்ந்த படைய்பு 
இந்‌ நூலாகும்‌. 1 


அரீய தொருப்பும்‌ உரிப முறை வைப்பும்‌ கொண்டு இயல்கின்றது 
தரல்‌. சிக்கல்‌ இல்லாமல்‌ தம்‌ ஆய்வைச்‌ செலுத்தி நிலை பெறுத்துகிறார்‌ 
ஆசிரியர்‌ ; பாரதியார்க்கு முன்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ நீலைமை, பாரதியார்‌ 
அளித்த திருப்பம்‌, பாரதி போற்றிய தமிழ்ப்‌ புலவர்‌ மரபு, பேராசிரியர்‌ 
சுந்தரனாரும்‌ பாரதியாரும்‌, முனைவர்‌ ௨. வே. சாமிகர.தரும்‌ பாரதியாரும்‌, 
தமிழ்ப்‌ புலவர்களிடம்‌ பாரதியார்‌ எதிர்‌ பார்த்தது, பாரதியார்‌ பாட்டுப்‌ 
போட்டியில்‌ கலந்துகொண்டது, சுதேச ீதங்களின்மேல்‌ அரசு 
விதித்த தடை நூயவற்றை முறையே ஆய்ந்து முடிவு செய்ஒருர்‌.. 
இவ்வாராயச்சிக்குத்‌ துணையாம்‌ பிற்சேர்க்சைகள்‌ மூன்றனை இணைத்‌ 
துள்ளார்‌. 


எடுத்துக்‌ கொண்டுள்ள செய்‌ களின்‌ இடையே மு. ரா. கர்தசாமிக்‌ 
கவிராயர்‌, அரசஞ்சண்முகனார்‌, சே. ரா. சுப்பிரமனிய கவிராயர்‌, மறை 
மலையடிகள்‌, பாரதி தாசன்‌, வ. ௨. ௪, மு. இராசவனுர்‌, திரு. வி. ௧. 
முரலீய பெரும்‌ புலவர்களுக்கும்‌, பாரதியார்க்கும்‌ இருர்த தொடர்‌ 
யினையும்‌, கறாத்துரிமைகளையும்‌ செவ்விதின்‌ ஆசிரிய! விளக்கியுள்ளார்‌. 


இ3 நூலில்‌ சுட்டப்‌ பெறும்‌ கநத்துகளுள்‌ சல ஆய்வுக்குரியன. 
கருத்து முரண்பாட்டுக்கு இடரந்தருவன, 


அறிஞர்‌ கால்டுவெல்‌, போப்‌ முதலிய சமயப்‌ பரப்பாளர்‌ ஆய்வினை, 
“ இந்து மத ஒற்றுமையை ஊடுருவித்‌ தாக்க ஒரு படைக்கலன்‌ அமைத்‌ துக்‌” 
கொடுத்தாஃவும்‌ (08) 'உள் நோக்கம்‌ கல$த அணுகு முறை? உடைய 
தாகவும்‌ (92) ஆசரியர்‌ சுட்டுகிறார்‌. அம்‌ முடிவுக்கு அறிஞர்‌ சிலர்‌ 


௨௪௦ செந்தமிழ்ச்‌ செல்வி 


எழுத்துச்‌ சான்றுகளையும்‌ இயைக்கிறார்‌. ஆனால்‌, இந்து மத ஒற்று: 
மைஎய ஊடுருவித்‌ தரக்குதற்கும்‌, இந்துத்‌ தமிழர்களைப்‌ பிராமணர்‌ 
களிடமிருந்து பிரீப்பதற்கும்‌ கிறித்துவக்‌ குருவர்கள்‌ ஒப்பிலக்கணம்‌ 
மாத்தலும்‌, அசர முதலி தொகுத்தலும்‌, பாவிகம்‌ இயற்றலும்‌, இரு. 


வாசகம்‌ திருக்குறன முதலிய நூல்களை மொழி பெயர்த்தலும்‌ ஆகிய & 


செயற்கரும்‌ செம்பணிகளை ஏற்று இடருற்றிறாக்க வேண்டுவது இல்லை. 
மிக எண்மையான வழிகளிலேயே அதனைச்‌ செய்திருக்கலாம்‌. * இணை 
யற்ற அ௨ர்களின்‌ அறிவாக்கத்‌ தொண்டுகளை இவ்வளவு சளுவில்‌ தள்ளி” 
விடுதல்‌ சரலாத. 

இனிக்‌, “'கால்நுவெல்‌ அமைத்‌ 3 த்‌ தந்த பாதையிலே நடை போட்ட 
சுந்தரம்‌ பிள்ளை தமிழ்த்தாய்‌ வாழ்த்துப்‌ பாவில்‌ *ஆரியம்‌ போல்‌ உலக 
வழக்கு அழிந்‌,து ஒழிந்து' எனும்‌ வசைச்‌ செரற்களையும்‌ பெய்தார்‌'' என்று. 
“வாழ்த்தில்‌ வசை” என்னும்‌ முரண்‌ தெளிவாகுமாறு அழுத்தம்‌ பெய்து 
ஆசிரியர்‌ வரைந்துள்ளார்‌ (34). 

ஆூரியரவர்கள்‌, உலகியல்‌ வழக்கு செய்யுள்‌ வழக்கு என்னும்‌: 
இருவகை வழக்கும்‌ மொழிக்குரியன என்பதை நன்கறிவர்‌. இவற்றுள்‌, 
ஆரிய மொழி உலக வழக்கு அழிந்து ஒழிந்த ஒன்‌.றனையே பேராசிரியர்‌ 
அட்டி. னரே அன்றி, அதன்‌ செய்யுள்‌ வழக்கைச்‌ செப்பினார்‌ அல்லர்‌. 
அவர்‌ கருத்து அஃதரயின்‌ “ஆரியம்‌ போல்‌ அழிம்‌ தொழிந்து'' என்றே: 


பாடியிருப்பார்‌. ஆரியம்‌, உலக வழக்கு ஒழிந்ததா உள்ளதா என்பது: 


அசிரியர்‌ உண்மை கெஞ்சுக்குத்‌ தெள்ளி திற்‌ புலப்படக்‌ கூடியதே. 

வட மொழித்‌ தாக்கக்‌ கொடுமையையும்‌ அதன்‌ விளைவையும்‌ நன்கு 
அறிந்து குறிக்கத்‌ தவறாத ஆசிரீயர்‌, “பேராசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளை 
சமஸ்கருதத்தன்மீது வெறுப்பை. நெருப்பெனக்‌ கொட்ட!” என்கிறார்‌. 
இஃது “அடித்ததில்‌ குற்றமில்லை; அழுததே குற்றம்‌? என்னும்‌ பழ: 
மொழி ஒத்ததாம்‌. 

வடவைத்‌ தீயெனக்‌ கான்று எறிந்து இன்றும்‌ ஆறாமல்‌ கனன்று 


கொண்டிருக்கும்‌ ௨ட மொழித்‌ தாக்கத்தின்‌ விளைவே, “தமிழர்‌, தம்‌: 


தாய்‌ மொழி வழியாம்‌ வழிபாட்டு உரிமையையும்‌ இழந்து மீளாத 
மொழியடிமைக்கு முறை காட்டி வைத்துள்ளது என்பதை எவரும்‌ 
எளிதில்‌ அறிவர்‌. இதனை நினைந்து நினைந்து நெஞ்சழன்ற பேராசிரியர்‌ 
சுந்தரனார்‌ நெருட்பைக்‌ கொட்டினார்‌ எனின்‌, *தமி.ழாக்கச்‌ சமையலுக்‌ 


காக, மொழிீயாக்கப்‌ புத்தமைப்பு அடுப்பில்‌, தம்‌ கூரிய சீரிய அறிவு: 


நெருப்லப கொட்டி அடுதொழில்‌ மேற்கொண்டார்‌! என்பதே தகும்‌. 
பிறவும்‌ விரிப்பின்‌ அகலுமென அமைவாம்‌. 
ஒண்ணமும்‌ வனப்பும்‌ வார்ப்பும்‌ வயங்க அமைந்துள்ள இவ்‌ வரிய 
ஆராய்ச்சி நூலுள்‌, பச்கம்‌ தவறமல்‌ அமைந்துள்ள அச்சுப்‌ பிழைகளை 
அடுத்த பதப்பில்‌ அறவே களையின்‌ நூல்‌ ஈனி சிறக்கும்‌, ஆசிரியரின்‌ 
உலையா முயத்சீ யும்‌, உயர்‌ படைப்பும்‌ வாழ்‌5. 
இரா. இளங்குமரன்‌: 
தென்னிந்திய தமிழ்ச்‌ சங்கத்துற்காக 

80, பிரகாசம்‌ சாலை, சென்னை, அப்பர்‌ அச்சகத்தில்‌ 

இரு. வ. அப்பையா அவர்களால்‌ அச்‌டெப்பெற்ற து. 

ஆசிரியர்‌: இரா. முத்துக்குமாரசாமி, எம்‌.ஏ., பி.லிப்‌. 


ப்‌ 


கழக நிலையங்களில்‌ கிடைக்கும்‌ 


பிற. பதிப்பாளரின்‌- புதிய வெளியீடுகள்‌ 


பெரியார்‌ காவியம்‌--புலவர்‌ பா. நாராயணன்‌, ஆத்தூர்‌ 


ஷ இலங்கைத்‌ தமிழா, இது கேளாய்‌--கலைஞர்‌ மு. கருணாநிதி 
” மறைமலையடிகளாரின்‌ இலக்கியப்‌ படைப்புகள்‌ - 
“டாக்டர்‌ நா. செயப்பிரகாசு 
ஜனநாயகத்தின்‌ அரிச்சுவடி--பி. சி. கணேசன்‌ 
வழிகாட்டும்‌ கீதை ன்‌ 
பொருளாதாரத்தின்‌ அரிச்சுவடி. 2 
்‌ துளசியும்‌ ப்யனும்‌, காய்கறி பத்த ல க 
தேனும்‌ அதன்பயனும்‌ ய்‌ 
பிணிதீர்க்கும்‌ கீரைகள்‌--இராம. கண்ணப்பன்‌: 
மண்ணுலகத்து நல்லோசைகள்‌--தி ௪௭. ராஜீ 
தங்கச்‌ சிலைகள்‌--௪. மாதவன்‌ 
குழந்தை வைத்தியம்‌--டாக்டர்‌ ௮, கன்னியப்பர்‌ 
ஐஸ்கிரீம்‌ ஆசை--பூவண்ணன்‌ ்‌ 


அகப்பொருளும்‌ புறப்பொருளும்‌ - 
_ எம்‌. நாராயண வேலுப்பிள்ளை 


நேபாள நாட்டில்‌' அனுபவங்கள்‌ எம்‌; பரதபாண்டியன்‌. - ' 
_ புதுமைப்‌ பித்தனின்‌ துரோகம்‌ - ஆதவன்‌ 
வடமொழி இலக்கிய வரலாறு 
_டாக்டர்‌ கா. கைலாச நாத குருக்கள்‌ 
யோகாசன மருத்துவம்‌ ஸ்ரீ நடராஜ சிவாச்சாரியார்‌ 
இந்து சமயக்‌ கருத்துக்கள்‌--மாருதி ராசன்‌ எம்‌: ௭. 
வெற்றிக்கு-வழிகள்‌--பி. எஸ்‌: இருஷ்ணசாமி 
சும்ப ராமாயணம்‌--௮. ௧. கணேசன்‌ 
வால்மீகி ராமாயணம்‌-- ,, 
நம்பிக்கையும்‌ நற்செயலும்‌ -பேர சிரியர்‌ மு துகி தீம்‌: 
குயில்பாட்டு ஆராய்ச்சி கு. சிவஞானம்‌ ்‌ 
உணவுப்‌ பொருள்‌ மருத்துவ குண அகராதி _ சிவாச்சாரியார்‌ 
Valmiki's Ramayanam and Vyasa’s Mahabaratham 
—A. K. Ganesan 
பாலை Vilakkam—C. N Singaravelu 
An Introduction to TamIl Literature : 
—N, Subramaniam 


10 00 
3 90 


25 00 


6 00 
5 00 
4.50 
ஏ 50 
பீ 00 


8 00 
0:00 


7 00 


11] 
_ 11 
2 தர 
- 8 00 


8.00 


12 00 


10 00 
15-00 
9 99 


8 00 


: 6-.00 


00 
00 
6 00 


உல்‌ 


80 00 
8.00 


JAN. 1982 


பஇவு எண்‌ 4899. 


Asian “Educational Services 
; ்‌ ௨௮/15, SDA, P.O. -BOX 4534, New Delhi-110016. 


NOVEMBER DECEMBER’ படு RELEASES 


ய்‌ indian ( Customs ள்‌ ல்‌ 
றி Jagdisa கறக... ..- - Rs. 80 00 


Be The Stone Age in India- - . - 
(ஆ ௮. 7, Srinivasa Ayyanagar 65. 00 
-Life in Ancient India The Age of Mantaras - 
+ —P. T. Srinivasa Iyengar 65 00 


Malayalam English Dictionary : 
“Rev. M. Gundert - வ்‌ டப 150 00. 


வடி of Tinnevelly 
» —Bishop Caldwell - 135 00 
il Proverbs (& Classified collection) ; - 
உ —Rev. Herman Jensen ்‌ 135 00 


9 
| 
__ History of The Tamils From The Earliest 
-= Times To 600 A. D. A ல்‌ 
PT. Srinivasa னாரா... 150 00 
‘ “A Tamil-Prose Reader ்‌ ட்ட ்‌ 
* 0௩0. U. Pope ,.-. 60 00 
“Dipavamsa- an ancient Buddhist Historical Record : ட்‌ 
‘\ CH. Oldehberg = a - 95 00 
- ‘Sinhala English'Dictionary’ . -~- 
உ — Rev. B. Clough: =: : கல்‌ 195. 00 
ஜி ்‌ ட ட்‌] ்‌ 
80018 also available at : 
4 The South India ‘Saiva Siddbanta’ Works 
Publishing Society, Tinnevelly,’ 140, 


கிக்க 19, Prakasam Saalal (Broadway), 


ல்‌ Madras-600 001. 
-- TIRUNELVELI-6. MADURAIL-1 COIMBATORE-1 
ட KUMBAKONAM-1 : - TIRUCHIRAPALLI=2. 


அப்பர்‌ அச்சகம்‌, சென்னை-1. 


